மகாமகோபாத்யாய , டாக்டர் 
உ. வே . சாமிநாதையர் நூல் நிலையம் 

அடையாறு , சென்னை 20 . 
II.16 . ( அ ) 

கணபதி துணை . 
திருவாரூர்த் 

867 
தி யாகராச லீ வல . 


திருவாவடுதுறையாதீனத்து மஹாவித்துவான் 

திரிசிரபுரம் 
ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்பிள்ளையவர்கள் 

இயற்றியது . 


தேவிகோட்டை , 
மா -ா - ஸ்ரீ ராம.மெ.சித.சிதம்பரசெட்டியாரவர்களுடைய 

விருப்பத்தின்படி 

இந்நூலாசிரியர் மாணாக்கரும் 
சென்னைப் பிரஸிடென்ஸி காலேஜ் தமிழ்ப்பண்டி தருமாகிய 

உத்தமதானபுரம் 
வே . சா 

மி 

நாதையரால் 
நூதனமாக எழுதிய அரும்பதவுரை முதலியவற்றுடன் 

சென்னை : 
பிரஸிடென்ஸி அச்சுக்கூடத்திற் 

பதிப்பிக்கப்பெற்றது , 


உன் 


விலை . 


ணாண கஉ . 


விசுவாவசுளு ஆவணிமீ . 


1905 . 
Copyright Registered , 


GF 


Q 23:38 Tathy 


Do 


இப்புத்தகத்திலடங்கியவை . 


பக்கம் . 


1 . 


க . 


4. 


கட 


க . 


.... 


எ . 


... 


... 


கூ 0 . 


.... 
..... 


... 


... 


... 


சுச . 


சுஎ . 


... 


முகவுரை 
உ . இந்நூலிலுள்ள சிறந்தசெய்யுட்கள் .... 
கூ . திருவாரூர்த்தியாகராசலீலை... 

வுள் வாழ்த்து 
நூலியற்றுதற்குக்காரணம் ... 
அவையடக்கம் 
திருநாட்டுப்படலம் ... 
திருநகரப்படலம் 
நைமிசப்படலம் 
முதலாவதுலீலை 
இரண்டாவதுலீலை ... 
மூன்றாவதுலீலை 
நான்காவதுலீலை 
ஐந்தாவதுலீலை 
ஆறாவதுலீலை 
ஏழாவதுலீலை 
எட்டாவதுலீலை 
ஒன்பதாவதுலீலை 
பத்தாவதுலீலை 
பதினொன்றாவதுலீலை 
பன்னிரண்டாவதுலீலை 
பதின்மூன்றாவதுலீலை 

பதினான்காவதுலீலை 
ச . நூலின் குறிப்புரை 

நூலின் விஷயசூசிகை 


எ 0 . 


... 


... 


..... 


எஉ . 


எச . 


2 


... 


எசு . 


... 


... 


எஎ . 


... 


... 


नभ. 


எக . 


... 


அஉ . 


..... 


அகா . 


... 


அக . 


ககே . 


கணபதி துணை . 
முகவுாை. 


தேவாரம் . 
திருஞானசம்பந்தமூர்த்திநாயனார் . 

திருச்சிற்றம்பலம் , 
சித்தந்தெளிவீர்கா , ளத்தனாரூரைப் 
பத்திமலர் தூவ , முத்தியாகுமே. 


திருவாரூருக்குரிய பழைய சரித்திரங்களைத் தெரிவிக்கும் நூல்கள் 
வடமொழியில் அஜபாரஹஸ்யம் , ஆடகேச்வர மாஹாத்மியம் , கமலாலய 
மாஹாத்மியம் , சமத்காரபுர மாஹாத்மியம் , தியாகராஜ மாஹாத்மியம் , 
தியாகராஜலீலை , தேவயாகபுர மாஹாத்மியம் , தேவாச்ரய மாஹாத் 
மியம் , நாகரகண்டம் , முசுகுந்தபுர மாஹாத்மியம் , ராமகயா மாஹாத்மியம் , 
ஸ்ரீபுர மாஹாத்மியம் , ஸ்கந்தபுர மாஹாத்மியம் , க்ஷேத்திரவர மாஹாத்மியம் 
எனப் பல உள்ளனவென்று சொல்லுகின்றனர் . 

அவற்றுள் , கமலாலயமாஹாத்மியம் , நாகரகண்டம் , தியாகராஜலீலை 
என்னும் இம்மூன்றும் தமிழிற் செய்யுள் நடையாகச் செய்யப்பெற்றுள்ளன . 

கமலாலய மாஹாத்மியமென்பது , சிதம்பரம் ஸ்ரீ மறைஞான சம்பந்த 
ரென்பவரால் , இயற்றப்பெற்றுக் கமலாலயச்சிறப்பென்னும் பெயரால் வழங் 
குகின்றது ; அதன் திருவிருத்தத்தொகை - க o சுடு . அதனை அவர் செய்யத் 
தொடங்கிய காலம் , கலியப்தம் சசு சஎ - ம்ரூத்தின் பின்னதாகிய பராபவ 
வருஷமென்று (சாலி - கசசுக ; கி . பி . 1547. ) ஷை நூலின் பாயிரச்சருக்கத் 
துள்ள உடு - ம் செய்யுள் தெரிவிக்கின்றது . அவரியற்றிய பதிபசுபாசப் 
பனுவலென்னும் நூலின் சிறப்புப்பாயிரத்திலுள்ளதாகிய , “ ஆதி கமலா லய 
முதற் புராண , மோது மதியாற் சூதனை யொப்போன் என்னும்பகுதியும் 
அந்நூல் அவரியற்றினாரென்பதை வலியுறுத்தும் . அந்நூல் இன்னும் அச் 
சிடப்படவில்லை . 

நாகரகண்டமென்பது அளகைச் சம்பந்தமுனிவரென்னும் வணிகர் 
பெருமானால் இயற்றப்பெற்று , நாகரகண்டமெனவும் , திருவாரூர்ப்புராண 
மெனவும் வழங்குகின்றது . அதன் திருவிருத்தத்தொகை - உகூகடு , அதனை 
அவர் இயற்றி அரங்கேற்றியகாலம் , சாலிவாகன சகாப்தம் கடுகச - ( கி . பி . 
1592.) பங்குனிமீமென்று அந்நூலின் பாயிரத்துள்ள கூடு . ம் செய்யுளால் 
தெரிகின்றது . அஃது , அச்சிடப்பட்டுள்ளது . 


2 


முகவுரை .. 


தியாகராசலீலை யென்பது , ஸ்ரீ வீதிவிடங்கத் தியாகராஜழர்த்தியின் 
முந்நூற்றறுபது லீலைகளையுணர்த்துவது . அவற்றுள் , முதலிலுள்ள பதின் 
மூன்று லீலைகளும் கச - ம் லீலையின் முதற்பாகமும் , திருவாவடுதுறையாதீ 
னத்து மஹா வித்துவானும் கவிஞர் பெருமானுமாகிய திரிசிரபுரம் ஸ்ரீ மீனாட்சி 
சுந்தரம் பிள்ளையவர்களால் இயற்றப்பெற்று , தியாகராசலீலையெனவும் திரு 
வாரூர்த் திருவிளையாடலெனவும் வழங்கும் . இதன் திருவிருத்தத்தொகை - 
சுகக . இந்நூலைப் பிள்ளையவர்கள் செய்யத்தொடங்கியகாலம் , சென்ற விசு 
வாவசுவருடமென்று ( கி . பி . 1845. ) தெரிகிறது . 

இதனைச் செய்தற்குக்காரணம் , இப்புத்தகம் , எ - ம்பக்கத்துள்ள , 
" காரெலாந்தவழும் " என்னும் செய்யுள் முதலியவற்றால் விளங்கும் . 

இதன் மேற்பாகமான வடநூலைப்பெறுவதற்கு எத்தனையோமுறை 
முயன்றும் அது கைக்குவாராமையாலே தான் , அந்தப்பாகம் இவர்களாற் 
செய்யப்பெறவில்லை . அந்தக்குறை இவர்களுக்கு வாழ்நாளளவும் இருந்தே 
வந்தது . 

லீலைகள் முந்நூற்றறுபதாதலால் , அவற்றிற்குத் தக்கபடி இருக்க வேண்டு 
மென்றுநினைந்தே கடவுள்வாழ்த்து , திருநாட்டுப்படலமுதலியவை மிக்க 
விரிவாக இதிற் செய்யப்பெற்றன . 

இந்தப்பாகம் முழுவதையும் ஏட்டுப்பிரதியில் அப்பொழுதப்பொழுது 
தாமே எழுதிவந்தவரும் கும்பகோணம் காலேஜ் தமிழ்ப்பண்டிதராக இருந் 
தவருமாகிய , ஸ்ரீ . சித . தியாகராசசெட்டியாரவர்களுக்கு இந்நூற் செய்யுட் 
கள் யாவும் முகஸ்தமாதலால் , அவர்கள் , தம்பால் வந்தவர்களுக்கு இதிலுள்ள 
அருமையானபாடல்களை எடுத்துச்சொல்லிப் பரவசத்தோடு பிரஸங்கித்தலை 
எத்தனையோமுறை கண்டிருக்கிறேன் . இன்னஇன்ன அமயத்தில் இன்ன 
இன்னபாடல்கள் செய்யப்பட்டனவென்றும் அவர்கள் சொல்லக் கேள்வி 
யுண்டு , விரிவஞ்சி அவ்வரலாறுகள் , இப்பொழுது விடுக்கப்பெற்றன . 

திருவாவடுதுறை ஆதீனத்தில் கசு - ம்பட்டத்தில் எழுந்தருளியிருந்த 
ஸ்ரீமத் சுப்பிரமணியதேசிகரவர்களுக்கு இந்த நூலில் மிக்க பிரீதியுண்டு ; 
அவர்கள் , தம்பால் தமிழ்ச்சுவையறிந்தோர்கள் வந்தகாலங்களில் , பிள்ளை 
யவர்களைக் கொண்டேனும் மேற்கூறிய செட்டியாரவர்களைக்கொண்டேனும் 
ஆச்சரிய ஸங்கீதவித்துவானாக இருந்த ஸ்ரீ மகாவைத்தியநாதையரவர்க 
ளைக்கொண்டேனும் அடியிற்குறிப்பிட்டுள்ள பாகங்களுள் ஏதாவது ஒருபாகத் 
தைச்சொல்லுவித்து மகிழ்விப்பார்கள் . 

நைமிசப்படலம் , ரு - க 0 . 
முதலாவது லீலை , 
மூன்றாவதிலீலை , முற்றும் , 


C 


க0 . 


முகவுரை. 


3 


பிள்ளையவர்களுடைய தமிழ் நூற்புலமையையும் கவிவன்மையையும் 
இத்தமிழுலகம் மிகச் செவ்வையாக அறிந்திருத்தலால் , இதில் அவ்வவ்விடங் 
களில் அமைந்திருக்கும் பழைய தமிழ் நூற்பிரயோகங்களையும் சொல்லணி 
பொருளணிகளையும் செய்யுட்களின் நடைச்சிறப்பையும் சைவசித்தாந்த நூற் 
கருத்துக்களையும் சிவோத்கர்ஷங்களையும் பிறவிசேடங்களையும் எடுத்துக் 
காட்டுதல் மிகையென்று இம்மட்டோடு நிறுத்தலானேன் . 

தொடங்கிய ஒவ்வொரு புஸ்தகவேலையினிடத்தும் அன்புபாராட்டி 
என்னை ஆதரித்து வரும் , திருவாவடுதுறை ஆதீனத்துத் தலைவர்களாகிய 
ஸ்ரீமத் அம்பலவாணதேசிகரவர்கள் இந்நூற் கையெழுத்துப்பிரதியை 
உதவிசெய் தவிஷயத்தில் நிரம்ப நன்றியறிவுள்ளவனாக இருக்கிறேன் . 

இந்நூலைப்பதிப்பித்தற்குரிய அச்சுக்கூலிமுதலியவற்றில் யாதொரு கவ 
லையுமில்லாமலிருக்கும்படி பொருளுதவி செய்த தேவிகோட்டை ம-- -ஸ்ரீ 
ராம , மெ , சித . சிதம்பரசெட்டியாரவர்களுடைய பெருந் தகைமை இக் 
காலத்தில் மிகப் பாராட்டற்பாலது . 

இதனைப்பதிப்பிக்குங்காலத்தில் உடனிருந்து அன்புடன் உதவி புரிந் 
தவர்கள் : - சென்னை , ந்யூ இங்டன்ஸ்கூல் மதபோதகாசிரியராகிய , தமிழ் 
வித்துவான் ம- ள- -ஸ்ரீ தி . கிருஷ்ணையரவர்கள் ; திருமயிலை பி . சுப்பிரமணி 
யம் ஹைஸ்கல் தமிழ்ப்பண்டிதர் ம.ள..ஸ்ரீ இ . வை . அநந்தராமைய 
ரவர்கள் . 

திருவாரூர் , போர்டு ஹைஸ்கூல் தமிழ்ப்பண்டிதர் ம -ா - ள - ஸ்ரீ சந்தா 
னமையங்காரவர்கள் , இதில்வந்துள்ள பழைய சரித்திரங்கள் சிலவற்றை 
விசாரித்து விளங்க எழுதியனுப்பினார்கள் , 

விருத்தம் . 
எண்ணிய பலவு மாணவர்க் கன்பி னீந்திடு நிதி தமிழ் விளங்க 
நண்ணிய புகழ்மீ னாட்சிசுந் தரநன் னாவல னன்கினி தாய்ந்து 
பண்ணிய வீதி விடங்கர்த மாடற் பனுவலைப் பதிப்பிக்க வியைந்த 
புண்ணிய மதனை நினைதொறு மெனது புந்திமிக் கின்புறு மாலோ . 

கட்டளைக்கலித்துறை . 
தேனாட்சி செய்கவி யானின் செயன்முற்றுஞ் செப்புமுன்னே 
மீனாட்சி சுந்தர வள்ளலை யெங்கள் விழுப்பொருளை 
வானாட்சி செய்யப் புரிந்ததென் னோமன் வடிவுகொடு 
தானாட்சி செய்திரு வாரூர்த் தியாகசிந் தா மணியே . 


இங்ஙனம் , 
வே . சாமிநாதையன் . 


சகூ, 


ரு ) 


சுக 


ககச , 


- 


இந்த நூலினுள்ளே ஒவ்வொரு நயவிசேடத்தாற் 

சிறந்தசெய்யுட்கள் வருமாறு : 
கடவுள்வாழ்த்து . 

எ , க 0 , கக , கங , கசா , உ எ , ங O, ஙஉ , ஙங , 
கஎ , கூகூ . 

அவையடக்கம் . முழுவதும் . 
திருநாட்டுப்படலம் . க 0 , உ அ , ஙஉ , ஙகூ , சசு , 

ருசு , ருஎ , 
5 , சுங , அ 0 , அஉ அரு , கூ 0 , கங , கூரு , கூகூ , க00 , க 0 உ , க o ரு காசு , ககஉ , 

ககரு , ககஎ, கஉக, கஉஎ , கங O , கஙஉ , கஙசு , கஙஎ , கசங - கசுரு , 
கசஎ - கசகூ , கஎ , கஎங . 

திருநகரப்படலம் . க 0 , கசு , உஉ , ருக ச O , அகூ , கூங , க o உ , 
காசு , கக , ககக , ககஎ , கஉகூ , கஙச , கருகூ , ககக , ககா அ , கஎக . 

நைமிசப்படலம் . க 0 , கங , கச , கச, ககூ, உச , உசு, உஎ , ஙக , 
ஙஎ , ஙகூ , 10 , சஉ . 

முதலாவதுலீலை . க 0, நரு - ஙசு . 

ழன்றவதுலீலை . முழுவதும் - ( தியாக ராசமூர்த்தியின் அரசத்திரு 
வுருவவர்ணனை ) . 

ஏழாவதுலீலை . 
எட்டாவதுலீலை . கரு . 
பன்னிரண்டாவதுலீலை . க 0 , கக . 
பதின்ழன்றவதுலீலை . கஅ . 
பதினான்காவதுலீலை . ச , கச , கஅ . 


* 


- 


கணபதி துணை , 
திருச்சிற்றம்பலம் . 


தி 


திருவாரூர்த் 
யாகராச லீ ல . 


கடவுள் வாழ்த்து . 


(உ ) 


காப்பு . 
திருமன்னு மணிமார்பன் றேமன்னு தாமரைப்பூக் தேவ னாகா 
ருருமன்னு புகழ்க்குடிலைக் குரிய பொரு ளொருதானென் றுலகோர்ந் துய்ய 
மருமன்னு செழுங்கடுக்கை மலர்மாலை முடிக்கணிந்து வயங்கா நிற்கும் 
தருமன்னு மைங்கரத்தங் குஞ்சரப்பொற் செஞ்சரணந் தலைமேற் கொள்வாம் . 

வாதாவிவிநாயகர் . 
வழிவருமைந் தர்கள்வாரா மைந்தர்களுக் கிதம்கித மருவ வாற்றிப் 
பழியினலம் பொருத்து புகழ்த் தந்தையென வறமாதி படர் தீர்ந் தெய்தக் 
கழிநசையின் வழிபடுவார் படாதவருக் கறமறமாங் கருணை யாற்றி 
யிழிவில் சுகப் பேறருளும் வாதாவி மழகளிற்றை யிறைஞ்சு வாமே . 

விட்டவாயில் விநாயகர் . . 
இருகவுணின் றொழுகுமத முண்ணவொளிர் நிறத்தொழுங்கி னிரைத்து 
மொய்த்த , கருநிறவண் டினம்பிறைக்கோட்டொளிமூழ்கி வெண்ணிறமாய்க் 
கதிர்த்த னோக்கி , மருவு பிதா வெனத்தலைமா லிகையிவர்சூடினர்கொ லென 
வானோ ரேத்தி , வெருவில்களி யுறவமரும் விட்டவா யிற்களிற்றை விடாதுள் 

( ங ) 
ஆகாசவிநாயகர் . 
விரவுபிரு திவித்தலத்துக் கபோலமத வெள்ளமன்பர் வினைக ளென்னும் 
பரவுதரு வேர்பறித்துத் தள்ளநிரி யாணவழல் படர்ந்து பற்றி 
யுரவுசிதர் துகளாக்கச் செவிக்காற்றுத் தூற்றவினி துவந்து மேவும் 
புரவுவள ராகாசக் களியானை யொளிர் பாதம் போற்று வாமே . 

( ச ) 
* திருவாரூர்த் திருவிளையாடற்புராணமெனவும் வழங்கும் . 


வாமே . 


உ 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


ஈடுக்கந்தீர்த்த விநாயகர் . 
சீர்த்தவரை முழுத்தவரை யெடுத்தவரை வண்டுடை வேள் செயல்போய் மாய 
பார்த்தவரை முகத்தவரை யுறுமார்பிற் றுழாய்க்கமடப் பார வோடு 
சேர்த்தவாை யுடுத்தவரை யெடுத்தொரர வார்த்தவரைத் தீரா தோங்கு 
நார்த்தவரை யாண்டுக்கந் தீர்த்தவரை யடைந்தவரை நாமுள் வாமே . 

மாற்றுரைத்தவிநாயகர் . 
தந்தையிலாத் தந்தைநசை தம்மிடத்தே தங்கவுமத் தந்தை யாற்செய் 
நிந்தையறு தொழிலென்ப துணர்ந்துநடு நிலையேதா நிற்ற னன்றென் 
றெந்தை பிரானாரூரன் செழுங்கனகந் தாழ்வுயர்வென் றியைய வோர்ந்து 
சிந்தைகொள மாற்றுரைத்தா ரடிக்கமல முடிக்கணியாச் சேர்த்து வாழ்வாம் . 

சோழவிநாயகர். 
தேருமுனி வரர்சிவா கமம் பொறித்த கோசங்கள் சிதைவு றாம் 
லாருமவர் செய்கருமந் தவறாமற் றவச்சாலை யடிய றாமற் 
பாருநெடு விண்ணுமிடர் மருவாம லங்குசம்வெம் பாச மேந்திக் 
கூரும்வலி மூடிகமூ ரழகியசோ ழக்களிற்றைக் குறித்து வாழ்வாம் . ( எ ) 

நிட்களசிவம் . 
பூமேவு கருணையினாற் பல்லுயிர்க்கும் பவநல்கிப் போக மூட்டித் 
தாமேவு மலமகல வறிவறியா மையினுமறஞ் சார வாற்றித் 
தூமேவு சத்திபதித் தொழியாம லானந்தஞ் சுரவா நிற்கு 
மாமேவு சதியளிக்கும் தனிமுதலை யெஞ்ஞான்றும் வாழ்த்தி வாழ்வாம் . ( அ ) 

வன்மீகநாதர் . 
தடங்கொண்ட தாமரைமே லுறைவானு நிறைவானுந் தயங்கு காசொண் 
படங்கொண்ட பாப்பணைமேற் படுப்பானுங் கடுப்பார்வெண் பகடூர் மொய்ம் 
றிடங்கொண்ட புரந்தரனு நிரந்தரஞ்சூழ் நிறைசெல்வத் திருவா ரூர்ப்புற் பிற் 
றிடங்கொண்ட பெருமானை வலங்கொண்டு மலர் தூவி யிறைஞ்சு வாமே . ( ) 


துன்னுபொறி செறிபடப்பாம் பணிந் தசா தனத்தானோ துகடீ . ரன்பின் 
மின்னுமொரு பாம்புதொழ நடநவிலுந் திறத்தானோ விரிபா லாழி 
யுன்னுமொரு பாம்புயிர்த்த விடமமுது செயுங் குணத்தா னோவன் மீக 
மன்னுமொரு மாமணியைப் போற்றுவாம் வினைப்பிறவி மாற்று வாமே . ( க 0 ) 

அசலேசர் . 
பரவுதமை 

ம யடைந்தவர்கள் வெம்மையரா யினுந்தண்மைப் பால ரேனும் 
விரவுபகை யினரெனினு மொப்புமையன் றாமைநனி மேவி நாளுங் 
கரவு தவிர்ந் தினிதமருக் தன்மையுல கினுக்குணர்த்தல் கடுப்பக் காரி 
யரவமுத மதிநிகர்த்தொன் றுறமுடிக்கொ ளசலேச ரடிகள் போற்றி . (கக ) 


.கடவுள் வாழ்த்து . 


கூ 


. 


ஆடகேசர். வேறு , 
சிறையளி சோடி யுண்ணத் தேம்பொழி தெய்வக் கஞ்சத் 
திறையவன் பசுந்து ழாயோன் முதலியோர் யாரு மேத்து 
மறையவன் யானே யென்று மன்னுல கறிவிப் பான்போ 
லறையழ லங்கை யேந்து மாடகே சன்றாள் போற்றி 

( 52 ) 
ஆனந்தேசர் . வேறு . 
உடையநா யகர்சீ ரானந்தேச் சுரர்பே ருலகெலாம் பரந்தவான் புனலை 
ரடையறச் சுருக்கி மலர்மக னறியா நகுமுடி வைத்தென நாளும் ( ன்று 
விடையவா தனையிற் பரந்தவெம் மனத்தைச் சுருக்குபு விழைந்துமான் முய 
மடைதர முடியா வடிமிசை வைப்ப ராதலா லவர்க்கன்பு செய்வாம் . ( கங ) 

சித்தீசர் . வேறு . 
ஊனார் பிறவிப் பகைக்குள்ள முடைந்த டைந்தோ 
ரானார் தமைக்காப் பவரென்பதற் கான்ற சான்றத் 
தேனா ரிதழி மலர்மாலைகொள் செஞ்ச டைக்கண் 
வானார் பிறைவைத்த சித்தீசரை வாழ்த்தி யுய்வாம் . 

( கச ) 
சோமாக்கந்தர். வேறு . 
அடர்பசுங்கற் பகமாதி யமைந்தபெரு விண்ணுலக மழுக்கா றெய் தப் 
படர்நெடுவா ரிதியுடுத்த மண்ணுலகங் களிதூங்சப் பைந்து ழாய்மா 
லிட ரறுசெந் தாமரையோ னேத்தெடுப்பத் திருவாரூ ாெழிற்பூங் கோயிற் 
சுடரரியா தனத்தமருஞ் சோமாக்கந் தனரநாளுந் துதித்து வாழ்வாம் . ( கரு ) 

வீதிவிடங்கர் . 
பெண்ணரசு குடிகொளரி நிறஞ்சிறப்பன் றெனவனையான் பிணைமுன் னாய 
விண்ணரசு தனை மருவி யவன் சோர்வு தெரிந்தவற்கு வெற்றி யீந்த 
மண்ணரசு கொளவந்து மண்ணரசா கியவாரூர் மணிப்பூங் கோயி 
லெண்ண ரசு வீற்றிருக்கும் வீதிவிடங் கப்பெருமா னிருதாள் போற்றி . ( கசு ) 

பொன்பொலியும் வாசிசையு மணிமுடியுஞ் செவ்வந்திப் பூமென் றோடு , 
மன்பொலியுஞ் செங்கழுநீர் மாலையும் பொற் குண்டலமு மணிப்பொற் பூணு, 
மின்பொலியுந் திருமுகமுந் தெருண்மொழியு மருள்விழியும் விடங்கப் பெம் 
மான் , றென்பொலியு மாடரவக் கிண்கிணிப்பொற் பாதமும்யாஞ் சிந்தை 
செய்வாம் . 

( 4 எ ) 
தியாகராசர் . 
கலகமற மொழியவறங் குதுகலிப்பப் பல்லுயிருங் களிப்புண் மூழ்கி 
யில கமணி முடிமுடிவைத் திருபத்தைந் தகவையுடை யேந்த லாகித் 
திலக நுதல் வெண்ணீறு திகழமணிப் பூணொளிரச் செங்கோல் கைக்கொண் 
லெ முழு தாண்டவருட் டியாகரா சப்பெருமா னொளிர் தாள் போற்றி , ( 52 ) 


ச 


திருவாரூர்த் தியாகராக லீலை . 
தடவரியா தனம்போற்றி கருணைபொழி முகம்போற்றி தயங்கோர் பாக 
மடவரன்மெல் லியல்போற்றி மன்னுமிளஞ் சேய்போற்றி மலர்க்கண் போற் 
திடவுலக மேத்து கதிர் வாள் போற்றி நிறைசெல்வத் தியாக ராசர் [P 
நடவுதிருத் தேர்போற்றி நம்மையாட் கொளுமசபா நடனம் போற்றி , (கக ) 

நிட்களசத்தி . 
மணியொளிபூ மணம்போலா ணவமிலறி வேயுருவாய் வயங்கா நிற்குக் 
துணிபொருளி னகலாம லுறைந் தருளிச் சிருட்டிமுனைந் தொழிலு மாற்றிக் 
கணிதமறு பல்லுயிர்க்குஞ் சன்மார்க்கப் புணர்வுமலக் கழிவுஞ் செய்தே 
யணியசிவா னந்தமருள் பூரணியை யெஞ்ஞான்று மகத்துள் வைப்பாம் . (20 ) 

கமலாம்பிகை . 
பலகலையா கமமறைக ளனைத்தினுக்குங் காரணமாய்ப் பகர்பா ராதி 
யுலகநிகி லமுமவற்றி லுள்ளசரா சரங்களையு முதவி நாளு 
மலகறுபல் போகமுமாய்க் கருணை சுரந் தாடல்செயு மம்மை செம்மைத் 
திலகநுத லொருகமலாம் பிகையிருபா தமுமுளத்துச் சேர்த்து வாழ்வாம் . ( ) 


- 


மாமேவு முக்கணிரு புயம்பசிய நிறங்கரண்ட மகுடம் வாய்ந்து 
தூமேவு யோகபீடத்திடக்கை கவானூன்றிச் சுடர்வ லக்கை 
தேமேவு நறுநீலங் குட்டிகா சனத்தடிக டிருந்த மேவு 
மோமேவு முயர்பரையைக் குளமேற்பல் லிதழ்க் கமலத் துன்னு வாமே . ( உ.உ ) 

அல்லியங்கோதையம்மை . வேறு . 
எல்லியங் கோதை யாழியொன் றுடைத்தே ரிரவிவெண் மதியழல் விழியோ 
வல்லியங் கோதை நீத்தபாம் பேத்த மன்றினாட் டயருமா மேரு 
வில்லியங் கோதை யெனப்பணி பூண்ட வித்தக விமலனோர் பாகத் 
தல்லியங் கோதை யம்மைபொற் பாத மனுதினம் போற்றியேத் தெடுப்பாம் . 


( ன் 


வேறு . 


அலர்செறிபைங் குழல்போற்றி யழகுபொழி முகம்போற்றி யருட்கண் போற் 
மலரிளவெண் ணகைபோற்றி பாஞானஞ் சுரக்குமுலை வள்ளம் போற்றி ( P 
பலர்புகழு மங்கலநாண் போற்றியப யந்தருங்கைப் பதுமம் போற்றி 
கலரணுகற் கருஞ்சீரல் லியங்கோதை யம்மைபத கமலம் போற்றி . 

(உச ) 
சபாபதி. 
நகரமல ரடிமகரந் திருவுதரக் தோள் சிகர நகுபொற் றுண்டம் 
வகரமுடி யகரமொரு கவிகையக ரம்பொலிசீர் வகரம் யாரும் 
பகரபய கரஞ்சிகரந் துடிமகரங் குறணகரம் பரவு சேந்தீ 
நிகரருமோம் வாசிகையா மன்றினட நவில்பொருளை நினைத்து வாழ்வாம் . () 


கட்வுள் வாழ்த்து . 


சிவகாமசுந்தரியம்மை. 
கான்மருவு செஞ்சடையி லொண்பிறைதண் புனல்புயத்திற் கெடுக்கை மாலை 
வான் மருவு மணியொளிப்பாம் புருவடிவீ ரொற்றுமையின் மகிழ்பூத் தாட 
வான் மருவு கொடியுடையார் புரிதிருச்சிற் றம்பலப்பே ராடல் காணு 
மான் மருவு மதர்நெடுங்கட் சிவகாம சுந்தரிதாள் வணக்கஞ் செய்வாம் . (உசு ) 


( 
உ.எ 
) 


மகாமகோபாத்யாய,டாக்டர் வே.சாமிநாதையர்நூல்நிலையம் 


பல்லுயிர்க்கு முழுதுணர்த்து பழையமுழு முதறானென் 
றெல்லுயிர்க்கும் வானாதி யெவ்வுலகு மெளிதுணரச் 
சொல்லுயிர்க்குங் கலைமுனிவர் சுடரறமா திகளுணர 
மல்லுயிர்க்குங் கல்லாலின் மருங்குறைகோ னடிபோற்றி . ( 

வைரவக்கடவுள் . வேறு . 
நன்னகை நுதற்கண் செங்கை தங்கழ லெழுந்தா லன்ன 
மன்னகை வடலவ தீக்கு முத்தலை வேலி னாற்சூன் 
ன்னகை மார்பனாதி யிமையவருடம்பி னெய்த்தோர் 
மன்னகை யோட்டி னேற்ற வடுகனுக் கன்பு செய்வாம் . ( உ அ ) 

வாதாவிவிநாயகர் . வேறு . 
மேதாவி யருக்கிடமாய் மிளிர் திருவா ரூர்த்தளியிற் 
போதாவி தொறு மலர்ந்து பொலிகலிங்க நின்றும் போக் 
தோதாவி யனைத்துமினி துவந்தேத்த வுவப்புதவும் 
வாதாவி மழகளிற்றை மலர் தூவி யிறைஞ்சுவாம் . 

(உக ) 
முருகக்கடவுள் . வேறு . 
கார்மலிகந் தரனுதற்கண் கருவேண்மெய் பொடித்தழகு கதிப்ப வோர்தன் 
சீர்மலிகே ழொடுநல்கச் செவ்வேளென் றுதித்துவகை திகழ யார்க்கும் 
போர்மலிவேல் வலனேந்திப் புத்தேளிர் பகைசவட்டிப் போக மீவான் ( ற்றி . 
வார்மலிபூண் முலையிருவர் மணம்புணர்ந்த சேவகன்பொன் மலர்த்தாள் போ 

திருநந்திதேவர் . வேறு . 
வாளா கியகண் ணுமைபாகன் மருவோ லக்கஞ் சேவிப்பா 
னாளா கியமா லயன்முதலோ ரடுத்து வேண்டக் கடைக்கணித்துக் 
கோளா கியவேத் திரமசைத்துக் குலவ வருளு நநந்திபிரான் 
றாளா கியவோ ரிரு போதுந் தலைமேற் றரிப்பா முப்போதும் , (ஙக ) 

அகத்தியமுனிவர். வேறு , 
ஒருமலைமண் ணழுத்து புகை யொருமலைவிற் றுகிர் மலையா 
மருமலைபைந் துளவணிந்த மருமலையைப் புரிந்துகரை 
பொருமலையைக் குடித்தமார் பொருமலைமாற் றுபுபொதியத் 
திருமலையில் வீற்றிருக்குஞ் செம்மலையுட் குறித்திடுவாம் . ( ங ) 


கா 


திருவாரூர்த் தியாகராச லீலை : 


திருஞானசம்பந்தமூர்த்திநாயனார் . வேறு . 
ஊழிமுத லொருபாகத் துமையளித்த பரஞான வுததி மாந்திப் 
பாழியுறு பரசமயக் கோடையறச் சைவநெடும் பயிர்க ளோங்க 
வாழிமறைத் தமிழ்மழைபெய் மாமுகிலைப் பாலறா வாய்ப்பூங் கன்றைக் 
காழிவளர் மாமணியைக் கவுணியர் தங் கற்பகத்தைக் கருத்துள் வைப்பாம் . () 

திருநாவுக்கரசுநாயனார் . 
உயிர்பலவுந் தத்தமனம் வைத்துநனி சுமந்துள்ள வுள்ள பெம்மான் 
றயிர்விரவு வெண்சோறு சுமந்துள்ளி யெதிர்வரவச் சாமி தாட்குச் 
செயிரறுமன் புறச்சுமந்த செழுமணியை யுழவாரஞ் செறிகைத் தேவை [ ம் . 
யயிரினுமின் சுவையுடையொண் சிவஞானத் தமிழ்பொழிநா வரசை யுள்வா 

சுந்தரமூர்த்திநாயனார் 
கோடிவரி வண் கிழக்கிக் குடித்துவப்ப மதுப்பொழியுங் குழங்கன் மாலை 
சூடியவொண் கருங்கூந்தற் பரவைமுலைக் களியானை துதைந்து பாய 
நீடியவான் களிகூர்திண் புயவரைநன் னெடுந்தகையை நிமலத் தேவை 
யாடியினா வணியின் முனைப் பாடிவரு பெருமுதலை யகத்துள் வைப்பாம் . (ங ரு ) 

திருவாதவூரடிகள் . 
ஆசையடை யாவழுதி யாசையெலா மாசையுடை யார்க்கு மோங்கு 
மாசையிலஞ் சூழ்புவிவா னாசையடை யார்க்குமுற வாரி வீசித் 
தேசையுறு மணிவார்த்தைத் துதிபலரு முயப்புரிந்து சிவானந் தப்பே 
ரோசையுறு கதியடைந்த வாதவூர் வள்ளலடி யுள்ளங் கொள்வாம் . (ஙசு ) 

சண்டேசநாயனார் . வேறு . 
தருமுக மலர்பூம் பசுநறுந் தொடையற் றடநெடும் புயவலித் தேவர்க் 
குருமுக வடர்வேற் குருளையம் பிகையோ டொள்ளரித் தவிசுறை தியாகர் 
கருமுகங் கீளும் பங்குனித் திருநாள் காணுற வம்மினென் றினிய 
திருமுக மலர்ந்து திருமுக மெழுதுஞ் சேய்ஞலூர்ப் பிள்ளைதா டொழுவாம் . () 

மற்றைநாயன்மார் . வேறு . 
உறுசுத்த பத்தி வயிராக்கிய மோங்க மேவித் 
தெறுநத்த நேரு மலமாதி சிதர்த்தெழுந்து 
நறுமத்த மாலை புனைவாரடி நன்க டைந்த 
வறுபத்து மூவ ரடிமாமலர்க் கன்பு செய்வாம் . 

முசுகுந்தசக்கரவர்த்தி . 
தேமா றிலாப்பைந் துளவோனொடு தேவர் வேந்த 
னேமாறி நிற்ப வெளியோமிறு மாந்து நிற்பக் 
கோமான் விடங்கப் பெருமானையிங் குக்கொ ணர்ந்த 
மாமான் முசுகுந் தனைவாழ்த்தி வணங்கு வாமே . 

(ஙகூ ) 


நூல் இயற்றுதற்குக்காரணம் . 


எ 


தாண்டர் . வேறு . 


இருண்மேவு புறச்சமய நெறியனைத்தும் வெறுமயலென் றிகழ்ந்து நீத்துப் 
பொருண்மேவு சுத்தசைவ சித்தாந்த நன்னெறியைப் புணர்ந்து நாளுந் 
தெருண்மேவு பூதிசா தனம்பூண்டு சிவானந்தச் செல்வ ராய ( மே . 
வருண்மேவு திருத்தொண்டர் திருக்கூட்டம் பணிந்தெழும்பேறடைந்தாம் யா 
குருவுருவக் திருவெண்ணீ றெழுத்தைந்து வழுத்துபுகழ்க் கோயி லம்மான் 
றிருவுருவ மென்றலைமே லுறுபாத மருச்சனைசெய் திறத்து நிற்றல் 
பெரருவிறிருத் தொண்டு செய லிவையோரெட் டினுமன்பு பொலியப் பூண்டு 
மருவுமவர் யாவரா யினுமவர்தா டைவருமென் மனமெஞ் ஞான்றும் . ( சக ) 

துறைசைப் பஞ்சாக்கரதேசிகர் . 
வீங்குபுகழ் மெய்கண்ட விமலனருட் சந்ததிக்கோர் விளக்க மானோ 
னோங்குதிறற் சயிலாதி திருமரபிற் குருபரன்பே ருண்மை மூர்த்தி 
வாங்குகட லுலகேத்து மாவடுதண் நிறைநமச்சி வாய தேவன் 
றேங்குலவு செங்கழுநீர் மலைந்தவடித் தாமரைகள் சென்னி சேர்ப்பாம் . ( ச 2 .) 

அம்பலவாணமுனிவர் . வேறு . 
மின்னுமான் மழுவும் வெவ்வழல் விழியு மிளிர்கறைக் கண்டமு மறைத்துப் 
பன்னுமா னிடமாய் வந்தெனை மறைத்த பழமல வலிமுழு தொழித்து 
மன்னுமா னந்தம் புணர்த்தியாள் கருணை வள்ளலா வடுதுறைப் பெருமான் 
முன்னுமா தவர்சொ லம்பல வாண முனிவர னிணையடி போற்றி . 


நூல் இயற்றுதற்குக்காரணம் . 


வேறு . 


காரெலாந் தவழுஞ் சென்னிக் கதிர்மணி மாடர் தோறு 
நீரெலா மமைந்தார் மேவு நிறைசெல்வத் திருவா ரூரிற் 
பாரெலாம் புகழ்ந்து போற்றும் பங்குனித் திருவி ழாவிற் 
சீாெலாந் திருந்து தேவா சிரயனாங் காவ ணத்தில் . 


( க ) 


தண்ணிய குணத்தர் சுத்த சைவசித் தாந்த ராய 
புண்ணியர் பலருங் கூடிப் புகழ்மிகு தியாக ராசர் 
பண்ணிய வாடன் முற்றும் பாடுக தமிழா லென்று 
மண்ணிய மணியே நேரும் வாய் மலர்ந் தருளி னாரால் . 


( 
.. 
) 


भ 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


பொற்றுண ரிதழி வேய்ந்த புற்றிடங் கொண்ட பெம்மா 
னற்றுணர் மலர்மென் றாளே நாடுமன் புடைய ராய 
முற்றுணர் பெருமை சான்றோர் மொழிந்தசொற் றலைமேற் கொண்டு 
சிற்றுணர் வுடைய யானுஞ் செப்பிட லுற்றேன் மாதோ . ( ங ) 


அவையடக்கம் . 


தன்பெருமை தானுண ராத் தன்மையனென் றெல்லோரு 
முன்பெருமை யாருாைத்த துணர்ந்துமா ரூர்ப்பெருமான் 
மன்பெருமை விளையாடல் வளப்பெருமை சொலத்துணிந்த 
வென்பெருமை யென்னுரைக்கே னென்னகையு மடக்கரியேன் . 


( ச ) 


வேறு . 


, 


பாடன்மறை கதறமறைந் தப்பாலாய் விளங்கும் 

பரமர்திரு வளர்கமலைப் பதித்தியா கேச 
ராடல்சிறி துரைத்திடவும் யான்வல்லே னல்லே 

னவரருளா லாகுமெனத் துணிந்தனனவ் வருளுங் 
கூடலுறு மெலியரையுங் கூடினனி வலியுங் 

கூடுறுங்கொ லெனிலமரர் சபைாடுமு னட்ட 
வாடலுறு மொருதிரண மருள்சிறிதுற் றுறுமவ் 

வானர்வலி மாயவலி மருவிய தியா ரறியார் . 


( 2 ) 


(ங) 


முகத்தினுக் குரிய வங்க முழுமையு மிலாத வொன்றைத் 
தகத்திரு முகமென் மாள்வார் தழைகவிக் குரிய வங்க 
மகத்துவ ஞான வாய்மை மருவிலாச் சிறியேன் பாட 
லகத்திலை யெனினு நல்ல பாடலென் றெடுத்தாள் வாரால் . 
தட்டற வுணர்ந்தோர் ஞானச் சார்பிலாச் சிறியேன் பாட் 
லெட்டனை நயமி லாதா யிருக்கினு நயமிக் குள்ள 
முட்டறு பாட லென்றே மொழிந்தெடுத் தாள்வர் நாளுங் 
கெட்டதைப் பெருகிற் றென்று கிளப்பவர்க் கரிய தாமோ . 

வேறு . 
நீடுறுவா னகமேவு தெய்வமா லிகையொடுமிந் நிலத்தின் மேவும் 
வாறுெத வளிமூசன் மணக்குறைபே ரொளியின்மை வழுவு தூய்மை 
கூடுறுமைல் குற்றமுடை மாலிகையும் விசேடமெனக் கொண்ட வையர் 
நாறுேசான் றோர்கவியோ டைந்தியலா சென் கவியு நயந்து கொள்வார் . ( 6 ) 


( 
ச 
) 


திரு நாட்டுப்படலம் . 


கூ 


வேறு . 


. 


அமிழ்தினு மினிய வாரூரண்ணலா ராட லன்றி 
யுமிழ்சுவை யுடைநின் பாட்டு மினிக்குமோ வுலகிற் கென்னிற் 
தமிழெனும் பெயர்க்கு மேலோர் சாற்றிய பொருளை யோரி 
னிமிழ்திரைப் பரவை ஞாலத் தினிப்பதற் கைய மின்றே . 
ஞானமார் தருதென் னாரூர் நாயக னாடல் வாரி 
மானமா ரதனை நாடும் வளத்தவென் பாடன் மாரி 
தானமா ருணர்ச்சி மிக்க தன்மையர் மயில்க ணாளு 
மீனமார் பொறுமை மிக்க யாவருங் குயில்கண் மாதோ , 

ஆகத்திருவிருத்தம் - க . 


( 
எ 
) 


திரு நாட்டுப்படலம் . 


( 
உ 
) 


முடங்குளை மடங்க ராங்கு மொய்ம்மணித் தவிசின் முத்த 
வடங்கிளர் முலையா ளோடு மான வேற் குழவி யோடும் 
விடங்கர்வீற் றிருந்து நாளும் விளங்கர சியற்றப் பெற்ற 
தடங்கெழு சோழ நாட்டின் வளஞ்சில சாற்ற வற்றாம் . 
திரை செய்பாற் கடலிற் றுஞ்சுஞ் செங்கண்மான் மார்பி னின்றும் 
விரைசெய்கற் பகநன் னாடு மேவிய தியாக ராசர் 
புரை செய்தற் சார்ந்து வேறோர் புலங்குறி யாது மேவ 
வுரைசெய்தற் றவஞ்செய் துள்ள துயர்புகழ்ச் சோழ நாடு , 
அவஞ்செயும் வினையி னீங்கி யாருயிர் வருக்க மெல்லா 
ஈவஞ்செயு மின்ப மேவ நயந்துபே ரருள்சூற் கொண்டு 
சிவஞ்செயுந் தன்பான் மேவித் திகழ்பரா சத்தி நாளுந் 
தவஞ்செயத் தவஞ்செய் துள்ள தகையது சோழ நாடு 
மடிசுரந் திரங்குஞ் சேதா மழவிளங் கன்றிற் காகக் 
கடி செழு பைம்பூண் மார்பக் காதலற் கிடத்தி மீது 
கொடி நெடுந் தடந்தே ரூர்ந்து முறை செய்கோக் குடைக்கீழ்த் தங்கும் 
படியறம் புரிந்த தம்மா படிறில்சீர்ச் சோழ நாடு . 
நிறைபெருங் கல்வி யோனா நிறைபெருஞ் செல்வத் தோனாக் 
குறையற விளைவு செய்யுங் குடிகளைப் பிறநாட் டுள்ள 
வறைபெரும் பரமுந் தாங்கும் வன்மையை விர்பொன் 
யுறையுமா கரத்தை நாளு முடையது சோழ நாடு 


( 
ங 
) 


குறள் 
D 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


( 
ச) 


(எ) 


எங்குமின் னடிசிற் சாலை யெங்குமின் சுவைநீர்ப் பந்த 
ரெங்குநல் யாக சாலை யெங்குமங் கலப்பே ரோதை 
யெங்கும் வண் பெருந்தீர்த் தங்க ளெங்குமொண் சிவால யங்க 
ளெங்குகந் தனங்க ளாக்கொண் டிமைப்பது சோழ நாடு . 
அறமலி புகழ்சால் சென்னி யாண்டகா ரணத்தா லன்றித் 
திறமலி பலராட் டிற்குஞ் சென்னிபோற் சிறத்த லானு 
நிறமலி சென்னி நாடென் றொருபெயர் நிகழப் பூண்ட 
துநமலி வளத்தான் மிச்ச வுயர்புகழ்ச் சோழ நாடு , 
ஓங்குசீர்ப் பொன்னி நன்னீ ருடையகா ரணத்தா லன்றிப் 
பாங்குசா லறம்வ ழாத குணமுடைப் பயத்தி னானுந் 
தேங்குசீர் நீர்சா டென்றோர் செழும்பெயர் படைத்த தம்மா 
வாங்குநீர்ப் புவியுண் மிக்க வளந்தரு சோழ நாடு . 
வடமொழிப் புலவ ரான மாண்புசான் றுயர் தீந் தென்சொற் 
நிடமொழிப் புலவ ரானுஞ் செறிதர மற்று முள்ள 
தடமொழிப் புலவ ரானுக் தனித்தனி புகழப் பெற்ற 
திடமொழிப் புறாம லோங்கி யிலங்குவான் சோழ நாடு . 


( 
அ 
) 


( 
கூ 
) 


கு 


மலிபசி யறாத நோய்தெம் மன்னர் செய் மறுக்க மின்மை 
மலிதரு கேடொன் றின்றி நனிவிளை வுண்மை யாய 
வலிகொடேக் கழுத்த மிக்கு மற்றைநா டனைத்தும் வென்று 
பொலி புகழ்ச் சோழ நாடு போல்வதோர் நாடு முண்டோ . 


( 50) 


மழைவளம் . வேறு . 
குரவு வார்குழற் கோற்றொடிச் சசிபுணர் சோமா 
னுரவு மேவுபே பாணையா றொழுகுறு கொண்மூப் 
புரவு சாலுமற் றவனுடைத் திணைவயிற் பூத்த 
பரவு புண்டரீ கத்துருக் கொண்டுவான் படர்ந்து . 


(52 ) 


மிந்தந்திரன் றிசைக்கெதி ராசையா ஞர 

ரவோன் 
வாரு மாணைகொண் மாப்பெருங் கடலக மருவிச் 
சேரு நீர்வயி றெடுப்பவுண் டாங்கவன் நிணைக்க 

நீலமென் மலருருக் கொண்டுவா னடைந்து . 
மன்னு நீனிறம் வாய்ந்துமா வெனும் பெயர் மருவி 
மின்னு பேருல கோம்புத லாற்றடி வில்வா 
இன்னு நீர்வளை சக்கரம் விளங்குறத் தோற்றி 
பின்னு லாமல ரிருக்கையா லோதிம மேறி . 


( க . ) 


திரு நாட்டுப்படலம் . 


( ச ) 


( கஇர 


( கசு ) 


( கன ) 


அழலு மஞ்சுற வுயிர்க்கெலாம் வெப்பநோ யாக்கிச் 
சுழலு மாமுதிர் வேனிலின் அனையறத் தொலைத்து 
கிழலு நீமுண் டாக்குதும் யாமென நிகழ்த்துங் 
கழலு நாகொடு மொழியென வுருமொலி காட்டி . 
எரிய மாமுது வேனிலென் றுரைத்திடு மிருது 
விரிய நாடொது முதவிசெய் திடுங்கொடு வெய்யோன் 
றெரிய மீமிசைச் செல்வதோ வெனச்சினந் தென்ன 
வரிய மற்றவன் பேரொளி மாய்தர மாய்த்து . 
குவாலு டைப்பயி ராதிக டழைதரக் கூடித் 
தவாத வெப்பறப் பெருமழை பொழிந்துபின் றம்மா 
லுவாவு றப்புரி தண்மையை வாரிசூ ழுலக 
வாவ முன்னரே தெரித்தெனத் தண்மைமிக் கடைந்து 
செறித மக்கிறை மகள்புணர் சேவகன் நிணையு 
நெறிசெ யம்மக பதியவன் பின்னவ னிலமுங் 
குறிகொ டம்முடைப் பசிதெறு கடல் குடி கொண்ட 
வெறிசெய் கானலந் தலையுமம் பயன்பெற விரிந்து . 
வந்து வந்துலாம் வந்து நீ பொரேன் மகிழ் வாய்நீ 
யுந்து மேற்றுமா னினங்கள் பேய்த் தேர்தொடர்ந் துணங்கிச் 
சிந்து மற்றது சிந்தியென் றது திரிந் துழன்று 
நத்து ராமனற் றனிதமா கியமொழி நவிற்றி . 
மருவி யாற்றிடைச் செல்பவர் முதலிய மாக்க 
ளொருவி யவ்விடம் விரைந்தரண் புகக்குறி யொன்று 
கருவி யாய தாங் கருணையாற் றெரிப்பது கடுப்பத் 
திருவி ளங்குகா னிலத்தினும் வள்ளுறை சிதறி . 
தங்கு மாநிலங் குழைதர விடையறாத் தாரை 
யெங்கு மாகவுட் குழையுமெய் யடியவர்க் கென்றுந் 
தெங்கு மாவன் செழுங்கம லைப்பதித் தியாகர் 

பொங்கு மாரருள் பொழிதல்போற் பெருமழை பொழிந்த . 
மற்படு வாரி சூழ்ந்த மண்ணகத் தூன்ற வானம் 
பற்பல விழுது விட்டாற் போலவும் பளிக்குக் கோல்கள் 
பொற்புற நிரைத்து விட்டாற் போலவு மிடைய ராது 
சொற்படு தாரை தூங்கச் சொரிந்தன மழைமஞ் செல்லாம் . 
செறிபல பொருளு மெங்குஞ் சிதர்தரத் தேய மெல்லா 
மத்தாப் பொழியு மாரிக் காற்று தாற்றன் மான 


( கஅ ) 


( கக) 


( 
20 
) 


வேறு . 


. 


42 


திருவாரூர்த் தியாகராச லீவை . 


( உஉ ) 


( உங ) 


( உச ) 


(உடு ) 


மறிதரு மகில்சந் தாதி வாரிக்கொண் டிழியா நிற்கு 
மெறிபல வருவி யோதை யெழுந்தன குன்ற மெல்லாம் 
படுகடன் முகந்து வானம் படர்ந்துநின் றிடைய முது 
சொடுமழை பொழியா நிற்குங் கொண்டல்காள் குழைசா லிந்த 
நெடுநிலக் கிதுவே சாலு நின்மினென் றிசைத்தல் போலக் 
கடுகிய கான யாறு கலித்தன கான மெங்கும் . 
தேரின் வெம் பசியோ ருண்டு தெவிட்டித்தேக் கெறிதல் போலக் 
கூரிய வேனில் கொள்ளை கொளப்புலர்ந் திருந்த வோடை 
சீரிய பொய்கை யேரி செழுந்தடங் குடிஞை யாவும் 
வாரிவாய்ப் பெய்து தேக்கி வழியவிட் டனமென் பாற்கண் . 
அடையலர்ச் சவட்டுஞ் சூல மங்கைவைத் தவர்பாற் சிற்றன் 
புடையவர் கண்போன் மந்த வூறிடு மணற்புன் கேணி 
தடையில் பே ரன்பு சான்றோர் தடங்கண்போல் விரைய ஏறி 
நடைகொளப் பரந்த தம்மா நறவிரி கானல் வைப்பில் . 
விரிதரு கொண்டன் முன்னர் விளர்த்துப்பின் பசந்த வாறே 
யெரிதரு வேனி லான் முன் விளர்த்தபா ரியைநீ ருண்டு 
புரிதர வங்கு ரித்த புற்களாற் பசந்த தம்மா 
கரிசில்கா ரணத்தின் றன்மை காரியத் திலாது போமோ . 
நாரரு ளடக்கஞ் சீல ஞானமுற்றவர்க ளம்மான் 
பேரருள் வெள்ள மூழ்கிப் பிறவிவெப் பொழித்தல் போல 
வீரருள் வீரர் தொட்ட விரிகட லுடுத்த திண்பார் 
காரருள் வெள்ள மூழ்கிக் கழித்தது வேனில் வெப்பம் . 
இழிதக 

க விறைச்சி யெச்சி லெம்பிரா னுண்ண நல்கி 
யழிவில் போரின்பந் துய்த்த வன்பர்கண் ணப்ப ரேபோ 
லிழிதக வுவர் நீ ரெச்சி லெழிலிக ளுண்ண நல்கி 
யழிவிலின் சுவைய நன்னீ ரருந்திய தாழி மாதோ . 
மின்னிய பொருள்க ளெல்லாம் வேண்டுநர் கொள்ள வீசி 
மன்னிய சீர்த்திப் போர்வை வள்ளல் போர்த் தென்ன நாளும் 
பின்னிய திரையிற் கொண்ட பெருகுமின் சுவைநீர் முற்றும் 
பன்னிய புவிக்கு வீசிப் பயோதரம் விளர்த்த மாதோ . 
விழைபொரு ளுடையார் வெள்கார் மின்னலோ டோசை குன்றார் 
தழைபுன லுடைய மஞ்சு மன்னவாய்த் தகவிற் பெய்யு 
மழைவள முற்றும் யாவர் வகுப்பவர் மதியான் மிக்கீர் 
பிழையிலைத் திணையுள் வெற்பின் வளஞ்சில பேச லுற்றாம் . 


( உசு ) 


( உ.எ ) 


மான 


(உச ) 


( உக ) 


( ko ) 


திரு நாட்டுப் படலம் . 


கட் 


குறிஞ்சிவளம் . 
துலங்குசீர் வள்ளி யார்முன் றோன்றிய பெருமை யோர்ந்தோ 
விலங்குபைர் தோகை மஞ்ஞை யினம்பயில் வளமை யோர்ந்தோ 
வலங்குபூந் துணர்ச்சந் தாதி யணிவிரை யமைவ தோர்ந்தோ 
மலங்குவான் காத்த செவ்வேள் வதிதருங் குன்றந் தோறும் 

(ஙக ) 
கறைமிடற் றிறையும் போற்றுங் கடவுளா கியசெவ் வேளே 
யறைகுல தெய்வ மாறு தருவிநீர் விளைவு குன்றா 
துறை புனத் தேனல் செந்தே னொழுக்கறா தணைவார் கொங்கைப் 
பொறையெழின் மடவா ரென்னிற் பொருப்பர்க்கோர் குறையுண் டேயோ . 
புலவுறு தழல்வாய்ச் செங்கட் பொருபுலி யருப்பு ஞாழ 
னிலவுகிர் வடுப்ப டாத நிறத்திற வுளரு மில்லை 
கலவு திண் புயத்தன் ஞார் தங் கையுகிர் வடுக்க ணாளுங் 
குலவுறப் படாத கொங்கைக் கொடிச்சியர் களுமங் கில்லை . (கூகூ.) 
வரைபக வெறிந்த வெள்வேல் வலனுயர்த் தருளுஞ் செவ்வேள் 
புரையற வமர்த லாலே பொங்குபே ருரிமை கொண்டு 
தரைபுக ழூர்தி யாய தழைபசுந் தோகை மஞ்ஞை 
யுரைசெறி யோங்கல் சூழ வுவகைபூத் தகவு மாலோ . 

( ஙச ) 
உரைசெறி யோங்க லோங்கு மொண்கழை யடைந்து மேற்போய்ப் 
புரையில்வான் றருவைச் சார்ந்து சறிக்கொடி பொலியு நாளுந் 
திரைசெறி கடல்சூழ் வைப்பிற் றேரிசை யுறச்சி றந்த 
வரையடை பவர்க்கு விண்போய் வாழுத லருமைத் தாமோ . 
நறவரி குறிஞ்சி பாடு நகுதுணர்ச் சார லெங்கும் 
புறவரி யணில்வான் மானப் பொலிகுர லேனல் காக்கு 
மறவரி நெடுங்கண் மாதர் வனமுலைப் போகம் வேட்டுத் 
திறவரி யேறு மஞ்சுந் திறலுடை யரசர் சூழ்வார் . 

(ஙசு ) 
பொருவரு புண்ட ரீகம் பொருந்திநால் வாயோ டெண்கை 
மருவலாற் பிரம னேய்க்கு மாசுணக் கிடக்கை வாய்ந்து 
பெருவளை திகிரி யேந்திப் பிறங்கலான் மாய னேய்க்குங் 
கருமுகி றவழுஞ் சாரற் கருந்தினைக் குறிஞ்சி மாதோ . 

( ங.எ ) 
படுமதக் களிகல் யானை பளிக்குவெற் பெதிரே நிற்ப 
நெடுவரை யதனிற் றோன்று நீழலை வேழ மென்று 
முடுகுபு முழங்கிச் சீயம் பாய்ந்து மொய் யோய்ந்து வெள்கி 
யடுகரி யெதிர்வந் தாலு மற்றென்றே நினைந்த டாதால் . 

( ஙஅ ) 
சுவைபடு கவலை மூலஞ் சுரைபடு மிரும்பாற் கல்லு 
நவையறு குறவர் தோன்று நகுமணி யுந்து வாரச் 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


( 
* 
o 
) 


செவையுறு கருவி யானந் திருப்புகலூரி லொண்கா 
சவையுழ வாரத் துந்து மாண்டகை யரசு போன்றார் . 

( ஙசு ) 
கறையடி மருப்பின் முத்துங் கழைந ரன் றுகுத்த முத்து 
நிறைபுனத் தேனல் காப்பார் நெடுங்கவ ணிறீஇமேற் போம்புண் 
மிறையுற வீசுந் தோறும் விண்ணிடைப் பதிந்து நாளு 
முறைவன வறியா மண்ணோ படுக்களென் றுரைப்பா ரின்னும் . 
வளமலைச் சார லூரு மதிப்பிறை வழுக்கி யாங்க 
ணுளமலர்ச் சுனையில் வீழ வுவந்துமற் றதினீ ராடுங் 
கிளர்முலைக் கொடிச்சி மார்கள் கிடைத்தது தோணி யென்று 
தளரிடை யொசியச் சென்று தாவி மீ தேறு வாரால் . 

( சக ) 
சுட்டபொற்றகடு போன்ற தொடுபலாச் சுளையுஞ் செந்தேன் 
விட்ட செந் தினையின் மாவும் விண்ணவர் களும் வா யூறத் 
தொட்டகை மணப்ப வார்வர் பொருப்பரச் சுவையு ணாவிற் 
கிட்டமுற் றன்றோ நீங்கா திருக்குமாங் கிளைய சேயும் . 
கண்புதை யிருளு மெண்னார் கடும்புலி யாதி யெண்ணார் 
விண்புதை மழையு மெண்ணார் வேந்தர்க ளிறும்பு சாய்ந்து 
மண்புதை நெறிச்செல் வாரம் மங்கையர் கொங்கை வேட்டே 
நண்புதை சுவர்க்க போக ஞாலத்து வெறுத்தார் யாரே . 

( சக ) 
வருந்துமொண் குலிசங் கொல்லும் வரம்பெறு வான்பல் குன்றுந் 
திருந்துவே லனுக்கு மொண்கட் செய்யவாய்க் கொடிச்சி கேள்வன் 
பருந்துசூழ் வெள்வே லையன் பாதபங் கயங்கள் போற்றப் 
பொருந்துகை பலப டைத்தாற் போன் மலர் வனசெங் காந்தள் . ( சச ) 
இருவியஞ் சாரற் குன்றத் திரணியம் வயிர நீலங் 
குருவியல் பதும ராகக் குவான் முதற் பலவும் வாரி 
யருவிகள் பரவி யெங்கு மவனியுட் பதிக்கு நாளு 
மருவிமண் ணவர்முன் னோர்செய் வைப்பென மதித்துக் கொள்வார் . ( ஈடு ) 


(சசு ) 


பொருதகர் மருப்பு நேரப் பொலிமுகத் திருகு ரோமத் 
தருவலிக் குன்ற வாண ாைவன முணங்கு மூன்றில் 
வெருவுமாப் பார்வை பல்ல மிடைதரக் கோட லாலே 
கருதறங் காக்குஞ் சாத்தக் கடவுடன் முன்றி னேரும் . 
கறையடிக் களிநல் யானை காம்பிள முளைமுறித்து 
நிறைகசைப் பிடிக்கும் பாங்கர் நீங்குறாக் கயமுனிக்குங் 
குறையறு தளகு செய்யுங் கரிரும் படுத்துப் பின்ன 
சறைகழை யாத னோக்கி முன்னரே யடர்க்கு மாபோல் . 


-திரு நாட்டுப்படலம் . 


அணிவரை யாடு வேங்கை யடுத்தடுத் துரிஞ்சு மோர்பாற் 
றிணிபடு வேழக் காலிற் சிங்கம் வீழ்ந் துறங்கு மோர்பான் 
மணிகெழு மாக்கள் சேமேல் வயங்கவே றிமெற் றோர்பாற் 
கணிதமி லில்ல மெல்லா மில்லமாய்க் கவினு மோர்பால் . 


( சஅ ) 


எண்ணுமான் மார்த்த பூசைக் கிருந்தளி ராதி யேந்தி 
நண்ணுநம் பெருமா னன்பர் நதிக்கரை யடைதல் போலக் 
கண்ணுமொண் டளிர்வா டாது கரதலத் தன்பி னேந்தி 
யண்ணுபைஞ் சாரற் பாங்க ரடைபவர் சிறப்பு மோர்பால் . 


உறத்தனித் துறைத லன்ப னுடன் செல லுயங்கி யூட 
லறத்தவிர்ந் திரங்க லாய வஞரொழித் தின்ப மாய 
திறத்தருங் கூட லொன்றே செறிதரக் கொளுங்கு றிஞ்சி 
மறத்தலில் வளஞ்சொல் வார்யார் வனவளஞ் சிறிது சொல்வாம் . 

முல்லைவளம் . வேறு , 


(80 ) 


அருகி றத்தவொண் கவுத்துவ மணிவிளக் கமைந்த 
பெருநிறத்தளி விடங்கர்வீற் றிருக்கமுன் பெற்ற 
கருநிறத்தமா லமர்தரப் பெற்றபைங் கானம் 
திருநி றத்தவை குந்தமுற் பலவுளுஞ் சிறந்த . 


( கே ) 


( 52 ) 


புடவி மேனறு நிழல்படப் பொதுளியேர் பூத்த 
குடவி மார்சுவைப் பானிரை செறிதரக் கொண்ட 
வடவி மாவள மாய்ந்தன னுளத்தமைத் தன்றோ 
கடவு ளாகியாங் குறைதருந் தாமரைக் கண்ணன் . 
விண்ட குல்லைமா தவனுமா லாந்தொறு வியருந் 
தண்ட வாத்தரு நீழலும் தடஞ்சுவை யமுதும் . 
பண்டபட மாகநற் றேனுவுங் கொண்டவிப் பரைமண் 
ணண்ட ரென்பதற் கியாதுமோ ரையுற வின்றே . 


(ருச ) 


ஒன்று ஞாலத்துச் சாதன மின்றிமற் றொன்றை 
நின்று சாதிப்பார் யாவரே யிடையர்பா னெடியோன் 
மன்ற மேவிய பழக்கத்தாற் சிருட்டிமுன் வண்சீர் 
சென்ற முத்தொழி லுளுமிடைத் தொழிலையே செய்வான் . 
சார்மு ழங்குதந் தலைவரைப் பிரித்துறை நல்லார் 
போர்மு ழங்கயிற் கண்கண்மை சிதைதரப் பொங்கிக் 
கார்மு ழங்குவ வங்கனே தலைவரூர் சதிப்பொற் 
றேர்மு ழங்குவ சிதைந்தமை முன்ணையிற் றிருந்த . . 


கசு 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


(ருசு) 


( F எ ) 


( ரு அ ) 


குலவு கொல்லர்பொன் சுடுந்தொறு மளவையிற் குதைந்து 
நிலவு மாற்றுயர்ந் தாலென வாய்ச்சியர் நிறைபால் 
சுலவு தீயின்வைத் தடுந்தொறு மளவையிற் சுருங்கிக் 
கலவு மின்சுவை யுயரும்வா னமுதமுங் கைப்ப . 
தக்க நெற்றிரி பொரியெனப் பாரி தயிரைத் 
தொக்க பாடிமே வாய்ச்சியர் கடைந்திடு சும்மை 
திக்க டங்கலுஞ் செறியுமா மதித்திடத் திரளு 
மிக்க பாற்கடல் கடைபொழு தமுதென வெண்ணெய் . 
வல்ல வாமுலை யறம் வளர்த் தவளிர வலர்கைப் 
புல்ல வாலரிப் பதத்திரள் வீசுசீர் பொருவ 
வல்ல வாங்குழற் றொறுவியர் கொள்பவ ரங்கைச் 
செல்ல வீசுவர் சுவைநவ நீதமென் றிரளை . 
பெருந்து றைச்சிவ ஞானபோ தகங்கையிற் பிறங்க 
விருந்த வத்துமெய் யடியரோ டிருந்தவ ரேய்ப்பத் 
திருந்து மாணவ ரொடுங்கையிற் புத்தகஞ் சிவணக் 
குருந்த நீழன் மா தவருறை வார்களி கூர்ந்தே . 
பொலா றுங்குமிழ் மீது தாய்க் குழையொடும் பொருதே 
யலர்நறுங்குழ லாய்ச்சியர் கண்ணென வமர்மான் 
மலர ணங்கெனு மான்புணர் மான்மகிழ் வயினென் 
றிலக வோர்ந்து கொல் லோவவ ணீங்குறா வென்றும் . 
அணவு கானகத் தொருவர்த முயற்சியா லமைந்த 
வுணவு நீருநீத் தாங்கவை யொன்றினை யொன்று 
தணவு சாதமை தரறெரித் தார்ந்துறத் தழையுங் 
குணவு வாமுயற் றன்மைசொற் றிடினருங் குரைத்தே . 
கூடு மாய்ச்சிமார் கொங்கைபின் றழுவுதல் குறிப்பி 
னீடுபாடியோ ரறிதர நேர்தெரிப் பார்போற் 
பாடு வாய்த்திரு கோடுகூர் படைத்துமெய் பணைத்த 
நாடு மேற்றிமி றழுவுவார் குறும்பொறை நாடர் . 


( ருகூ ) 


( • o ) 


( சக ) 


( சு 2 ) 


உற்ற கோவலர் கொன்றைவேய்ங் குழலெடுத் தூதப் 
பெற்ற முற்பல வுயிர்களு முருகுவ பிழைமற் 
றற்ற மங்கையிற் றோன்றிய தெய்வவா னாயர் 
பொற்ற தீங்குழ லிசைக்குரு கெம்பிரான் போன்றே . 
இலங்கு காசைதன் னொருபுடை நனிமலர்த் தியைய 
வலங்கு பொன்னெனப பூத்தபூங் கொன்றையாங் கமருச் 


( சக ) 


திரு நாட்டுப்படலம் . 


கஎ 


| 


துலங்கு பேருல கீன்றநா யகியொடுந் துகடீர் 
வலங்கு லாமழு வேந்தியோ னமர்வது மானும் . 
நிலவு சேவொன்று பூத்தகொன் றையினடி நிற்பக் 
குலவு காசையொன் றதற்கெதிர் வளைந்துறல் குறிப்பி 
னுலவு பெற்றமேற் சிவபிரான் காட்சிதந் துதவக் 
கலவு மாயவ னாங்கெதிர் வணங்குதல் கடுக்கும் . 
ஆய கொன்றையே ராய்ச்சியர் கருங்குழ லதன் கீழ்ப் 
பாய பூங்குமிழ் மூக்கதன் கீழுறப் படர்ந்த 
தூய முல்லைப்பன் மற்றதன் கீழுறத் துவன்றி 
மேய கோபமற் றவரிதழ் நிகர்தர விளங்கும் . 

(சுசு ) 
அடிசி லாம்வர காதிய பலவுமற் றவைக்குப் 
படியி லாவும் கரணமாம் பயறுமுற் பலவுங் 
கடிவில் சாகமு மோரிடத் தொக்கவே கலந்தா 
நெடிய மாநில மஃதன்றி நேடின்மற் றியாதே . 

( சஎ ) 
முயல்வி சைத்தெழு மொருபுற மதற்குமேன் முடுக 
யியல்கொ ளான்பசுங் கன்றெழு மதற்குமே லெழுந்தா 
யயன்ம ருண்டுமா னஃதுணர்ந் ததற்குமே லஞ்சிச் 
செயல மைந்தகான் வாரணம் பறந்தெழுஞ் சிறப்ப. 

( கஅ ) 
அரிய கானகப் பெருவள நோக்கவாங் கடைந்தோ 
ரிரிய வெண்ணெயிவ் விடமெலாஞ் சிதறிய தென்னை 
யுரிய வாய்ச்சிய ரென்றுளத் தையுற வொளிரும் 
பரிய காருறைத் திடவெழு மாமபிகள் பலவும் . 

( சுக ) 
பொருவில் வானவர் பலருந்தம் முறுப்புற்றுப் பொலிய 
வெருவின் மேன்மைசான் றொளிருமான் செறிவன மிகுசீர் 
கருத வுங்கடை யுறாதெனி லியாவரே கரைவார் 
மருத வேலியின் வளஞ்சில தெரிந்தவா வகுப்பாம் .. 

( எ 0 ) 
மருதவளம் . வேறு 
குலவுந்தி யலையெறியுங் குருமணிபொன் றிருமலரிற் குடக்கூன் சங்கி 
னிலவுகுலை யிருபாலு நிரம்பியொளிர் தரக்கண்ட நெடிய வானோ 
ருலவுபுக ழிருநிதியம் பலபடைத்த திந்நிலமென் றுவக்கும் பானல் 
கலவுவனப் பாயிரம்பூங் கண்ணுடையான் காவல் செயக் கஞலு மாலோ . () 
கற்பகமா திகளமைந்த காமருசீர் விண்ணுலகங் காவல் பூண்ட 
வெற்பகநானுறு தோளான் றழைந்தபணைக் காவல்செய விழைந்த வாறு 
பற்பலவா மதன்மேன்மை யுணர்ந்தன்றே யாயிரங்கண் படைத்த வாறும 
பொற்பலர்மற்றதன்வளமை நோக்குதற்கென் றாலினியாம புகல்வதென்னே , 


கஅ 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


தருவமர்தா னமுஞ்சுரா பானமுஞ்செவ் விதழரம்பை தணவா நோக்கு 
முருவலமு நீர்வளமு மொழியாதின் சொல்வளர்க்கு மூக்கப் பாடு 
மருவலரஞ் சிடியேறு கொடியேற வைத்தவன்றாள் வணங்கும் வீறும் 
பெருகவுங்கொண் டமர் மருத மாக்கணெடு வானவரிற் பிறங்கு வாரால் . ( ) 
பழுதின்மக நூறியற்றி முடிசூடி வானாடர் பலரும் போற்றச் 
செழுமலர்க்கற்பக நீழல் வீற்றிருக்கும் புனிதனெனுந் தெய்வ வேந்தன் 
சொழுதகுதே வாய்த்தம்மு ளொருவனுமா யுறப்பெற்ற தொழுவர் நன்னீர் 
தழுவியினி தாஞ்செஞ்சொல் வழங்கிடவுங் கடையரெனச் சாற்ற லென்னே . 
சுரும்புசெறி கோகனக மலர்நடுவ ண றனின்றுந் துள்ளி வீழ்ந்த 
பருங்கயல்பைந் தருக்கிளையிற் குருகெடுத்துத் தாதகலப் படர் நீர் தோய்த்த 
லிருந்தைசெறி யழனடுவ ணியைத்தவிர சதக்கட்டி யினைப்பொற் கொல்லன் 
றிருந்தியசைக் குறடெடுத்து வெப்பமற நீர்தோய்க்குந் திறமே மானும் . ( எடு ) 
செய்யதா மரைநடுவட் சேவலன முறை தன்மறை தேர்ந்த வன்னம் 
பையரா வணியர் முடி காணவழல் புகுந்து தவம் பண்ணல் போலு 
மையறா விழிக்கலைமான் பணிபுரிதல் கருதியயல் வதிதன் மான 
வையபேட் டனம் வெண்டா மரைமலர்மே லருகுறையு மாவி மேவும் . (எசு ) 
கோணுறுபல் கழைகடொறு மடியெழுந்து நுனிபிணித்த கொடியி னாப்பட் 
காணுறுமாந் துணர்பொருந்தி மந்தமா ருதத்தசைதல் காம னென்பான் 
மாணுறுபல் சிலைவளைத்தே விடல்பொருவு மெதிர்பசிய வயலை தோன்ற 
லேணுறுசூ தக்கணையாற் பசலையுட லுறுமாத ரேய்க்கு மாலோ . (எஎ ) 
நந்திரவி நம்முனிரு ளிலையென்பார் தோன்றியதென் ஞாலத் தென்னா 
வந்திரத மிசையிருந்தா சங்கையுற வாங்குலவு முலப்பின் மேதி 
யிந்திரனா ணையின்விண்மே லியங்குகரு முகின் மண்மே லியங்கல் போன்ற 
சந்தமடித் தலம்பொழியட் லனையமுகில் பொழியுமழைத் தானா போன்ற ( ) 
பேறு தரு சேதாக்கள் பின்னவனோம் பியதுணர்ந்து பிறங்கு நாஞ்சி 
லேறுபுய முன்னவன்பல் லுருக்கொடுகா ராக்கள்புரந் திடவந் தென்னச் 
சாறுகடை வாயொழுக விரும்புகரும் புகள்கறித்துச் சாய்த்து மென்று 
வீறுதட மருப்பெருமை யோம் புவா ரலமேந்தும் வியன்றோண் மள்ளர் . ( ) 
மறைமுதலன் புயர்ஞான முடையரிடஞ் சித்திகளும் வந்து கூடு 
நிறையிடம்பொன் னேவலுடை நல்வினைய ரிடஞ்சேம நிதியுங் கூடு 
மறையுமிவை போலநனி யாறுகுள மோடைதட மாதி யாலே 
குறைவில் புன லுடைமருத வாணரிட மனைக்கிணறுங் கூடி மேவும் . ( அ 0) 


வேறு. 


தேவிற் சிறந்த கிண்கிணித்தாட் சிங்கா தனசிந் தாமணிபோற் 
பூவிற் சிறந்த தாமரையும் புள்ளிற் சிறந்த வோதிமமுங் 


திரு நாட்டுப் படலம் . 


கக 


வரு 


காவிற் சிறந்த பசுந்தென்னங் காவும் பொலிய வளங்குலவு 
நாவிற் சிறந்த கலைவல்லோர் நன்கு புகழப் படுமருதம் . 

( அக ) 
அம்பார் விழியாள் புரிபூசை யளப்பா னம்மா னருளின் வரு 
கம்பா நதியு மொருகுறணீர்க் காதல் கழிப்பான் கடுகிவ 
வம்பார் வையைப் பெருந்தியு மாறாப் பெருக்கிற் குளநாண 
வெம்பா தகமூழ் கினர்க்கொழிக்கும் விரிநீ ருடைக்கா விரிபெருகும் . ( அஉ) 
ஒது கழிகா முகர்க்குவனப் புறந்த கணிகை மாரிடத்துங் 
காது பவத்தின் றொடர்களையக் கருதி வருந்து பக்குவருக் 
காத லமைந்த மெய்ஞான வருளா சிரியர் தம்மிடத்துங் 
காதல் பெருகு மதுபோலக் கடுகிப் பெருகுங் காவிரியே . 

( அக .) 
பழுதி லபயன் றிருநாடு பரவு பொன்னி யுடையதென 
வழுதி நாடும் பொருநையுடைத் தெனிலவ் வழுதி வளநாடு 
செழுநீர் நாடன் றிது போலச் சென்று சென்று பலந்தியா 
யொழுகா வளங்கள் பலவாக்கு முயர்வு முளதோ வதற்குணர்வீர் . ( அச ) 
வந்து மூழ்கு மவர்புறத்தே மிடைந்த மாசு மண்ணுதல் போ 
னந்து மகத்தே மிடைந்தகொடு மாசுங் கழுவி நாணாளு 
முந்து மது மீட் டடையாம லறமாம் வேலி யுறவுறுத்தி 
முந்து விளங்குங் காவிரிபோற் றீர்த்த முதுபா ரிடத்தியாதே . ( அரு ) 
வெள்ளத் தெழுந்த பெருவாளை விசும்பு கிழித்து விண்ணகம்புக் 
கெள்ளற் கரிய கங்கையடைந் தினிதி னுலவி விளையாடு 
மள்ளற் பழனச் சோணாட்டி னலை நீர்ப் பொன்னி படிந்தவர்க 
ளுள்ளப் படுபொன் னுலகமடைந் துவக்குத் தன்மை யுணர்த்துதல் போல் . () 
வெடிகொண் டெழுந்த பலாஞ்சிலா மீன்க ளோகொலேரி 
கடிகொண் டலர்ந்த பூம்பொய்கை கலந்து திரிவ கங்கைடிதி 
முடிகொண் டமரும் பிரான்கருணை முறையிற் சிருட்டி யுறுமுயிர்கள் 
படிகொண் டமர்தம் வினைக்கேற்ற பற்ப லுடலங் கலப்பவோல் . ( அஎ ) 
பிறப்பொன் றடைந்து மற்றதினாம் பெருந்துன் பறிந்து கருணை தழீஇச் 
சிறப்பொன் றுயிர்கள் சிவமடையுக் திறம்போற் பொய்கை யடைமீன்க 
ள றப்பொன் றறன்மற் றதன்சிறுமை யறிந்து பெருங்கா லொன்று தழீஇ 
நிறப்பொன் றயங்கு பெரும் பொன்னி நீத்த மடைந்துள் ளுவப்பனவால் . () 
பிறவி யஞரெண் ணாதுவினைப் பெருக்கின் வழிபோய்ச் சிவகதியின் 
மறவி யடைந்து பலயோனி மருவு முயிர்போ லவலுறுநீர்ச் 
சிறுமை யுணரா துறுகாலின் வழியே சென்று செழும்பொன்னி 
வறுமை யடையாப் புனன் மறந்து வயல . திகளிற் புகும்பலமீன் . ( அசு ) 


உ O 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


வானங் குடிகொண் டினிதிருந்து வயிரஞ் செறிமால் வாைவீழ்ந்தத் 
தானத் தவறி வழுக்கிநெடுந் தரையி னவலுற் றுறச்சுழன்று 
கானந் திரிந்து வருதலின் முன் கலங்கிப் பின்னர்த் தெளிந்ததான் 
மானங் குலவு காவிரிநீர் மன்னு முயிர்கள் பயன்பெறவே . 


( 10 ) 


வேறு . 


(கூக) 


( கூஉ ) 


( ங ) 


இருமுது குரவர் வார்த்தை யெறிந்தெழு கொடுஞ்சே யென்ன 
விருமுது காையி னோக்க மெறிந்தெழு பொன்னி நீத்த 
மொருமையின் மள்ளர் கூடி யுடைப்பெலா மடைத்து மாற்ற 
வொருமையிற் குலமின் னார்போ லொழுகிய தடங்கி மாதோ . 
திரைபடு பொன்னி நீத்தந் திறலுடை வாண னொத்த 
துரையிரு கரைப்பா லுள்ள வுடைப்பவன் கைக ளொத்த 
விரையவவ் வுடைப்பு மாய்த்த களமர்தம் வினையவ் வாணன் 
வரைகர மாய்த்த கண்ணன் வல்வினை யொத்த தன்றே . 
உமையொரு பாகத் தம்மா னோங்கரு ளடியார் மாட்டுக் 
கமைமிகு மன்பிற் கேற்பக் கலந்திலங் குவது மான 
வமைசுவைப் பொன்னி நீத்த மகன்பணை யாதி மாட்டுச் 
சமைதரு வெள்ளற் கேற்பக் கலந்துமேற் றதும்பிற் றம்மா . 
அருவரான் குருவ நான்கோ ரருவுரு விவையொன் பானும் 
பொருவிலி கலந்து வேறு வேறுபேர் புனைந்தாற் போல 
மருவுகா லோடை யேரி வயல்குளம் பலவும் பொன்னிப் 
பருவநீர் கலந்து வேறு வேறுபேர் படைத்த தம்மா . 
ஒற்றுமைப் படாத வெவ்வே றுலோகங்க டமைப்பற் றாசிட் 
டொற்றுமைப் படுத்து வார்போ லுறுபுனல் வண்ட றன்னை 
யொற்றுமைப் படாத செய்யின் விடரெலா முறுத்தி மேன்மே 
லொற்றுமைப் படுத்திற் நீமோ வுடையவ ருவகை பூப்ப . 
பழுதறு மெழில்வாயன்பிற் பாவையருவள கத்தற் 
பொழுதுற விடாரங் கேள்வர் புணர்தொழில் விரைதல் போல 
வெழுபெரும் பொன்னி நீர்செய் யிடைத்தகு பருவ மேவ 
வொழுகுவன் கருவி மள்ள ருழுதொழில் விரைவர் மாதோ . 
வெள்ளிய விடையு சைக்கும் விமலமா தேவ னன்பர் 
வெள்ளிய தெய்வ நீறு மெய்யினுத் தூளித் தென்ன 
வெள்ளிய புனல்ப ரந்த மென்மலர்ச் செறுவு ணாஞ்சில் 
வெள்ளிய வாயின் மள்ளர் சுமந்தனர் மேயி னாரால் . 
கருகிரும் பனைய கோட்டுக் கடாப்பிடர் நுகம்பொருத்தித் 
திருகுறா வேர்க்கா னாப்பட் செறிதர வடம சைத்தாங் 


(கச ) 


( கரு ) 


( கசு ) 


( கஎ ) 


திரு நாட்டுப்படலம் . 


உக 


( அ ) 


கருகுற விடக்கை மேழி பற்றிமற் றடல்வ லக்கை 
யொருகுறு முட்கோல் வாங்கி யுரப்பின ருழ்வார் மள்ளர் . 
இசைபடு பருப்பொருட்டா மிலக்கியஞ் சென்ற வாறே 
வசைதவிர் நுண்பொருட்டா மிலக்கணம் வயங்கிச் செல்லு 
நசையுண ரொருவன் மாட்டு நறும்புனல் வயலின் மாட்டு 
மசைவிறிண் கொழுச்செல் லாறே துன்னூசி யழகிற் செல்லும் . 
தன்படை தனக்கூ றாமோர் சமயத்தென் றறிஞர் கூறு 
மன்படை வார்த்தை மெய்யே யரியொரு பிறப்பிற் கொண்ட 
வன்படை கீண்டே யன்னான் மற்றிரு பிறப்பின் கேளாய் 
முன்படை யாவு மாய முருக்குவ முழுநீர்ச் செய்யில் . 


( கூக ) 


( க 00 ) 


( சசு ) 


( க 02 ) 


( க on ) 


உழுதொழில் வல்ல மள்ளர் கோலிய வுறுவி ளாக்கள் 
செழுமுலை சுமந்த மாதர் சீறடிச் சிலம்பு நேருங் 
கொழுநிலங் கிழித்துச் செல்போ தெழுந்தவிர் குலக்கா செல்லாம் 
பழுதக லச்சி லம்பிற் பதித்தபன் மணியே நேரும் . 
ஒருமதக் கோளை மற்றை யொருமதக் கோண்ம றுத்தாங் 
கொருபடைச் சாலை மற்றை யொருபடைச் சால ழிக்கு 
மொருமதத் தாலும் வேறற் கொண்கிலாச் சைவ மொத்த 
தொருபடைச் சாலும் பின்ன ருறாக்கடை யுறுப் டைச்சால் . 
வளங்கனி மருத மாக்க ணாஞ்சிலான் மாறி மாறி 
யுளங்கனிந் துழுதல் செய்ய வொருங் குபுல் லாதி மாய்ந்து 
களங்கனி குழைத்தா லென்னச் சேறுபட் டஃதோர் கன்றால் 
விளங்கனி யுகுத்த வண்ணன் மெய்க்கரு நிறமு நாண . 
வயலுறு சீர்த்தி தாமு மருவுற வுள்ளங் கொண்டால் 
யலுறு வரம்பு தாழ்ந்தவ் விரும்புனல் வயலே யாக 
வயலுறு நுமக்கச் சீர்த்தி யடாதெனக் கழிப்பார் போலச் 
செயலுறு கங்க ரிந்து திருத்துவர் தொழுவர் யாரும் . 
முழுவனப் புடைமின் னார்க்கு முற்றிழை தரித்தல் போலும் 
தொழுவெண்ணீற் றணியி னார்க்குக் கண்மணி சூட்டல் போலு 
மெழுசுடர்ச் சிகைத்த ழற்காங் கியையநெய் விடுதல் போலுஞ் 
செழுநன்னீர்ப் பணைக்கு மள்ளர் சிதரெருத் தூள்பெய் வாரால் . 
இரைதிரைச் சுவைப்பா லாழி யிடையொரு திவலை யாய 
பிசையுறி லதுமற் றெங்கும் பரவல்போற் பெருஞ்செய் யெங்கு 
முரையொரு திவலை நீரும் பரவுமா றொப்புக் காண்பார் 
கரைபெரும் பரம்பு பூட்டி யூருவர் களமர் மாதோ . 


(கச ) 


(கரு) 


( க o சு ) 


D 


உஉ 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


( க o எ ) 


வளையுடைக் கருந்தோண் மள்ளர் வாழிய வயலெ லாமென் 
றிளையுடை வான வேந்த னிணைய்டி தொழுது வெள்ளை 
முளையுடை நறுஞ்செஞ் சாலி முழுவதும் விதைத்தார் மூலத் 
தளையுடை யுயிரைக் கங்கா தரன்பவத் திடு தன் மான . 
கடையர்வெண் முளைய செய்யிற் கலங்கனீர் தெளிந்த போதே 
மடைகவிழ்த் தந்நீர் முற்றும் வடிப்பரா லம்ம பற்றற் 
குடையதோர் பருவஞ் சார வுயிர்க்குட லாதி போக 
மடைதர வருள்வான் கொல்லோ வரியயற் கரிய பெம்மான் . 


( க o அ ) 


( க.க ) 


( க்க ) 


( ககக ) 


வின்முளை மதிநேர் நெற்றி வெள்ளிய வுருவ வாணி 
பன்முளை யிமய மீன்ற பச்சுரு வுமைசா ரூப 
மின்முளை முகிலு நாண விருப்பமுற் றடைந்தா லென்னச் 
சொன்முளை விளர்த்து முன்னர்த் தோன்றின பசந்து பின்னர் . 
விந்துவை கரிமுன் மாயை மேவுறு மராக மாதி 
முந்துமவ் வியத்த மம்ம முக்குண மாதி தோன்றத் 
தந்து நின்றெனவொவ் வொன்று தான்பல தருங்கா னன்னீர் 
சிந்துறா வண்ண மள்ளர் செறுத்தொறும் பாய்ச்சு வாரால் . 
பலர் பயங் கொள்ள நல்கும் பண்புடை யவரே போற்செய் 
பலபயங் கொள்ள நல்கும் பண்புடைக் கால்கள் பல்ல 
சிலர்பயங் கொள்ள நல்குந் தன்மையர் சிவணச் செய்யுட் 
சிலபயங் கொள்ள நல்குங் கால்களுஞ் சில்ல மாதோ . 
மறுவறக் கேட்ட பாடம் போற்றுமா ணாக்கர் போலு 
முறுதவ மாற்றி யீன்ற சேயையோம் பிடுவார் போலுக் 
தெறுவலித் திண்டோண் மள்ளர் செறுவெலாம் போற்றி யோம்பக் 
குறுமுளைத் தன்மை நீங்கி வளர்ந்தன குலவு பைங்கூழ் . 
ஒருமனை யுதித்த மாத ருற்றபன் மனைக டோறு 
மருவினர் வாழ்தல் போல வயலொன்றி னுதித்த பைங்கூழ் 
பொருவில்பல் கழனி தோறும் போய்ப்பதிந் தினிது வாழப் 
பருவலி மள்ளர் நாறு பறித்தனர் நடுதல் செய்வார் . 
குறியுறத் தோன்றும் போது கோணறத் தோன்றிப் பின்னர் 
வெறிவயற் பதித்த போது சிறிது சாய் வடைந்து மீட்டு 
மறிதர நிமிர்ந்த பைங்கூ ழரியயன் முதலோ ரேத்துஞ் 
செறிவளத் திருப்ப னந்தாட் சிவலிங்கப் பெருமா னேரும் . 
மடைவழிப் புகுவாய் நன்னீர் வாய்மடுத் துண்டு தேக்கி 
யுடையவ ருவகை பூப்ப வொன்றுபல் கிளைக ளாக 


( ககஉ ) 


( கககூ ) 


( ககச ) 


திரு நாட்டுப்படலம் . 


உங 


வடையவுங் கிளைத்துத் தோன்று முதலெலா மவிர்பூஞ் சோலை 
புடைவளை தருமே ரண்ட புரத்துறை முதலே நேரும் . 


( ககரு ) 


வேறு . 


( ககசு ) 


(ககஎ ) 


(ககஅ ) 


(ககக) 


நாம மார்தவ நன்கு புரிநரைக் 
காம மாதி கலந்தடர்ந் தாலென 
வேம மார்பைம் பயிர்க்கிடர் செய்வன 
தாம மாயலர் தாங்கு களைகளே . 
பதும மேவிய பானலு மேவிய 
விதுவ வாமரக் காம்பலு மேவிய 
முதுநன் னீர்வயற் பைம்பயிர் மும்மலங் 
கதுவு மாருயிர் நேருங் கருதினே . 
விளைசெழும்பரு வத்துயிர் வெம்மலங் 
களைய முந்து குரவனிற் காற்பணை 
விளைசெ ழும்பரு வப்பயிர் வெம்பகை 
களைய முந்தின ரென்ப கடைசியர் . 
தொழும்பு யிர்க்ககப் பற்றுத் தொலையுங்கால் 
விழும்பு றப்பற் றனைத்தும் விலகியே 
செழும்ப யிர்க்குட் களைதெறுங் காற்பறந் 
தெழும்பு றக்களை யாய வினங்கொள்வீ 
காது வெம்பகை காணில் விடுவரோ 
மோது பைங்கொடி வள்ளை முருக்கினா 
ரோது கண்ணெதிருற்றா லுவப்பரோ 
போது சேர்நறு நீலமும் போக்கினார் . 
அரிய காற்பகை யாய வனிச்சமும் 
வரிய ரைப்பகை யாய வயலையு 
மிரிய மாய்த்தன ரெட்டுணை யும்பகை 
யுரிய தாக்கொண் டொறாருல கத்தெவர் . 
ஆம்பல் செற்றர விந்தஞ் சவட்டியே 
ராம்ப னீல மடர்த்தனிச் சங்குமைத் 
தாம்பல் குங்கொடி வள்ளை யறுத்தன 
ராம்பன் மாதர் மலமைந் தடுநர் போல் . 
கண்ட வாஞ்சொற் கடைக்குல மான்களாற் 
கொண்ட காதற் குவலயம் பொன்றுமேற் 
புண்ட ரீகமு மாம்பலும் பொன்றுதற் 
கெண்ட வாதவங் கெத்தடை யுண்டரோ. 


( க 20 ) 


( கஉக ) 


( கஉஉ ) 


( 52 ) 


உச 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


( கஉச ) 


அன்ன மென்னடை யாற்றுக்கா லாட்டியர் பக்கம் 
பன்ன லங்கை குளிர்பல பற்றுவ 
மன்னு கின்ற வறுங்கட சக்கைகண் 
மின்னு கற்கட கத்தை விடுங்கொலோ . 
. நுணலை யார லிறானொள்ளை நாகுசே 
மணவு முக்கவைக் காலுந் தடிவராற் 
புணரு நீர்ப்பயி ரன்றிப் புறத்தினொன் 
றணவ வுள்ளம் பொறேமென் றகற்றல் போல் . 


( கஉரு) 


வேறு . 


செயல்வினை முடித லாலே சின்னப்பூச் சூடி யாங்கு 
வயறொறுங் கட்ட மென்பூ வகையுளொவ் வொன்று சூடிக் 
கயன் முத லாகப் பெற்ற யாவையுங் கைக்கொண் டம்ம 
வியன்மயி லாற்றுக் காலாட் டியர்புறத் தேகு வாரால் . 

( கஉசு ) 
வாதவூ ரிறையோர் மூகை வாய்திறந் திடப்பல் புத்த 
ரேதவா யடைப்பச் செய்த வின்றொழில் பொருவ மள்ளர் 
சீதநீர் மடைவா யொன்று திறந்து பால் குளிரி ழைத்த 
காதறீர் புழைவாய் முற்று மடைப்பர்கங் கெங்கு மோர்ந்தே . ( கஉஎ ) 
கடைக்குல மகளிர் தங்கால் கைப்படப் பெற்ற போதே 
மடைச்செறு வகத்து மேய வான்பயிர் பணைத்த வென்றா 
லுடைத்தலை வியர்தந் தாள்பட் டொண்கரந் தழுவ மேவும் 
விடைத்தனித் தவர்பணைத்தல் விளம்பவும் வேண்டுங் கொல்லோ . ( கஉ.அ ) 
பரவிய பயிரா ரூரிற் பங்கயக் கண்ணன் மேனி 
விரவுபச் சொளியின் மூழ்கி நாணற நிமிர்ந்த வில்லிற் 
கரவரு நிறைசூற் கொண்டு கழுக்கடை வயிரத் தாற்றி 
மரகத வறைநி ரைத்தா லெனக்கதிர் வயங்க வீன்ற . 

( கஉக ) 
ஈன்றபைங் கதிர்கள் யாவு மியைதமைத் தாங்கும் பூமிக் 
கான்ற பொன் னிறமே தாமு மமைந்தெனச் சிவந்து தோன்றி 
மீன்றவழ் பாலி சூழும் விரிஞ்சைமா நகரத் தெம்மான் 
மூன்றலை வளைத்த தேய்ப்பத் தலைவளைப் பனமு திர்ந்தே . 

( கங O ) 
மேக்குநோக் கியசெஞ் சாலி விளைந்தன கிழக்கு நோக்க 
ஆக்கமார் களமர் நோக்கி யுவந்துடன் குயங்க ளாய்வா 
ராக்குத லியற்றி னார்முன் னளித்தனர் பின்னர் மீட்டும் 
போக்குதல் செய்வா ரன்னார் புகழ்பிரான் புகழே போலும் , ( சஙக ) 
ஆக்குறு போது நாஞ்சின் மண்டொடு கருவி யம்ம 
சர்க்கும் போது கொண்டு களித்ததன் மேலு மள்ளர் 


C 


திரு நாட்டுப் படலம் . 


( கூஉ ) 


( கஙங ) 


( ஙச ) 


(ககூடு ) 


போக்குறு போது மின்னர் குயங்கைக்கொண் வெகை பூத்தார் 
யார்க்குமின் னார்கு யங்கைப் படினுவப் பெய்திடாதோ . 
கோடிய பிறைநேர் வெள்வாய்க் குயங்கரங் கொண்டு மள்ளர் 
நீடிய நறுஞ்செஞ் சாலி நிரைமுத றடிந்து சாய்த்துப் 
பாடியல் கற்றை சேர்த்து வழாவகை யசைத்துப் பண்ணை 
மாடியல் களத்துச் சேர்ப்பார் தலைமிசைச் சுமந்து மாதோ . 
பக்கமுன் மாய்த்தோன் றேத்துப் படர்ந்தினி திருப்பி னம்பான் 
மிக்கபே ரருள்கூர் வானென் றெண்ணிவெற்பினங்க ளெல்லா 
மொக்கவந் தமர்ந்தா லென்ன வரியெலா மொன்றப் பல்போ 
ரக்கணஞ் செய்தா ரென்ப வாவிசான் மருத மாக்கள் . 
வரைபல சாய்த்து மேலான் மழைபல குமைக்கு மாறு 
புரைபல விளங்கு தானம் புரப்பவ னடத்தி யாங்குக் 
கரைபல போருஞ் சாய்த்துக் கடாப்பல பிணைத்தல் செய்த 
நிரைபல குமைக்கு மாறு நடத்துவார் நெடிய மள்ளர் . 
முன்புசெ னுமக்கு முன்பு தோன்றிய முழுவைக் கோலும் 
பின்புசெ லெமக்குப் பின்பு தோன்றிய பிறங்கு நெல்லு 
மின்புக ழாகுங் கோட லெனக்கடாக் களுக்கு வையு 
மன்புறு தமக்கு நெல்லு மாகவே பகுத்தார் மள்ளர் . 
தொண்டையஞ் செவ்வாய் வெண்பற் றுடியிடை யுமையா ளோடு 
குண்டையூர் தம்பி ரானார் குண்டையூர்க் கிழவர் தம்பாற் 
பண்டைநா ளளித்த செந்நெல் வரைபாயெனப் 

பதடி போக்கி 
யிண்டையார் மருத மாக்களெங்கணுங் குவிப்பார் செந்நெல் . 
முற்றவு மளவு கண்டு மூவிரு பாகத் தொன்று 
கொற்றவர் கடமை கொள்ளக் கொடுத்தன்பிற் பாவு நல்கி 
மற்றைய மனையிற் சேர்ப்பார் குண்டையூர் வளநெல் வாரிப் 
பற்றலர்த் தெறு தங்கள் பாவையா ரிற்சேர்த் தென்ன . 
ஆன்றசெஞ் சாலி யிவ்வா றாக்குநர் தொழுதி யோர்பா 
லேன்றநன் மஞ்சளாதி யெடுப்பவரிராசி யோர்பான் 
மான்றசெங் கழையின் சாறு வடிப்பவர் குப்பை யோர்பாற் 
சான்றவம் மடவா ரூட ரணிப்பவர் சங்க மோர்பால் . 
ஆலைய மாதி யோரொன்றைவேலி கொண்ட பெம்மான் 
மாலையங் கழுநீர் பானன் மருவலோர்க் தவாவு மென்னிற் 
பாலையோர் புலவீ ரன்ன பானலின் வளஞ்சொல் வார்யார் 
வேலையங் கழிசூழ் நெய்தல் வளஞ்சில விளம்பு வாமே . 


( கஙசு) 


( கங.எ ) 


( கூஅ ) 


( க.க) 


( கச ) 


உக 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


. 


( சக ) 


( கசஉ ) 


- 


( கசகூ ) 


(கசச ) 


நெய்தல்வளம் . வேறு . 
அறைவ லைப்பெரு வளம்பெற வடற்சுறாக் கோடு 
முறைநி றுத்துபு வலைஞர் பூ சனை செய் முந்நீ 
ரிறையு தித்தவர்க் கின்னருள் வழங்குதற் கிடமாய் 
நிறைவ ளத்தது கானல் சூழ் கருங்கழி நெய்தல் . 
பாவு தன்னடி தொழுதெழு பரதவர் பாக்க 
முரவு நீரலை புகுந்தழி யாவகை யுத்தி 
விரவு நாயக னியற்றிய வேலியே விழையப் 
புரவு வேலைமே னிரைநிரை மிடைவன போந்தே 
தலைவ ரைத்தணந் திரங்குறு தாழ்குழன் மடவா 
ரலைது யர்க்கெதி சாற்றுறா தரற்றுதன் மான 
நலமு டைக்கடல் பெருமுழக்கஞ்செயு நாவாய் 
பலப டைத்திடிற் பெருமுழக் கஞ்செயப்படாதோ 
சொற்ற மாரவேள் கைக்கொளக் கழிதருங் கொலையே 
வுற்ற வேலையாங் குதவுறு மற்றவற் குடைவா 
டுற்ற வார்முர சவன்குடை கொடியெழத் தோற்று 
மற்ற மோவுபோர் புரிபவர்க் கிடமஃ தன்றோ. 
ஓங்கு தம்பிரான் றோழ ரொண் பரவையா ருவப்ப 
வீங்கு தெய்வத வாவியுட் குளித்துனா மிளிர்பொ 
னாங்கெ த்ேதெனப் பரதவ ராழியுட் குளியாப் 
பாங்கு முத்தரித் தெடுப்பர்வண் பரத்திய ருவப்ப . 
தண்டு போற்புயப் பரதவர் வலையெறி சலதி 
மண்டு பேரலை பலவெடுத் தெறியும்வண் சங்கம் 
விண்டு தேன்வழிந் திழிகழி மலர்மிசை வீழ்வ 
வண்டு வீழ்வதற் புதங்கொலோ தேனுடை மலர்மேல் . 
ஆழ்த டங்கட லலையெடுத் தெறியுமீ னணி மாம் 
போழ்பொ ருங்கணம் பரத்திய ருணக்கு மீன் புலத்தே 
வீழ்வ மற்றவ ருவப்புற நனிவிழை பொருளா 
கூழ மைந்தவர்க் கொருமுய லின்றியு முறுமே . 
துப்பு நேர்சடை யெம்பிரா னம்புயிர்த் தொகையின் 
வெப்பு மாமலம் வேறுறப் பிரித்தென விழைந்து 
செப்பு நீர்நின்றும் வேறுறப் பிரித்தனர் சிறப்ப 
வுப்பு நல்குவ ரூமணர்கண் முகிற்குமா றுற்றே . 
பரதர் நீள்வலை வீசுபு மீன்படப் படுத்தல் 
சரத மாயினு மவரிழிந் தவரெனச் சாற்றேம் 


( கசசு ) 


( கசஎ ) 


( கச அ ) 


திரு நாட்டுப்படலம் . 


( கசசு ) 


(கரு ) 


( கருக ) 


(கரு உ ) 


விரத மாதவர் தொழுதெழு மாலவாய் மேய 
வரத னோவெனின் மற்றவர்க் கென்சொல வல்லேம் . 
கடலு டைத்திணை மாக்கள்பன் மீனனி கவர்த 
லுடல்பி ளத்தலுப் பிடுதன்மற் றுணக்குத லோம்பல் 
விடலி வற்றுளொன் றாயினும் வழாவகை வினைசெய் 
தடல்ப டைத்தன ரறுதொழி லாளரோ வறியேம் . 
தெளியு நீரினர்க் கெழுபழி நட்டவர் தெறல்போல் 
வெளிய வான்றிரைக் கடற்புல வலர்மணம் வீசும் 
புளின ஞாழலும் புன்னையுந் தாழையும் போக்கு 
மளிவி ராயவர்க்கத்தொழி லடுத்ததே யன்றே . 
வண்டர் பாண்செய் மலர்கரும் புன்னைநீர் வாரி 
யுண்ட கார்முகி லொக்குமப் புன்னைமே லுத்தி 
யெண்ட வாத்துகிர்க் கொடிபடர்ந் திலைமறைந் திமைத்தல் 
விண்ட வாதவம் முகில்படு மின்னலே விழையும் . 
கரையி னுட்புற வாலுகப் பரப்பினிற் கவின்ற 
புரையில் கொக்கரை யூர் தலிற் பொலிதரு சுவட்டிற் 
றிரையெடுத்துவந் தூன்றிய துகிர்க்கொடி திகழு 
முரைய லப்படைச் சாலெழு சீதையை யொத்தே. 
பாடு வண்டு சூழ் புன்னைமேற் பரவை மீன் றாவி 
நீடுவண்சினை யரும் புகுத் திடவவை நிலத்தொண் 
கோடு சூழ்தரக் கிடப்பவக் கோட்டுமுத் தெனநீ 
ராடு மாக்கள் சென் றள்ளுவர் நாணுவ ரம்மா . 
கூடு வான் புகழ்ச் சண்பைநா வலர்கொடும் பாலை 
நீடு வேறுறப் புரிபவர் தன்னையே நினைக்கப் 
பாடு சான்றநீர் நெய்தலின் வளம்பகர் பவர்யார் 
நாடு கன்னிவாழ் பாலையின் வளஞ்சில நவில்வாம் . 

பாலைவளம் . 
மன்னு நானில மருங்கு மெல்லையா 
முன்னு வெம்பரன் முரம்பு பற்றியே 
பன்னு வேனினண் பகலிற் கூர்த்திடு 
மின்னு கொற்றவை மேவு பாலையே . 
கடையில் வீரமே கல்லின் மேவுசீ 
ருடைய தஃதிவ ணுறையி னையையா 
லடைய லாநனி யென்ற ருஞ்சுரத் 
திடைவி ராவுமா லெயினச் சாதியே . 


( ககுக ) 


( கருச ) 


( கருகு ) 


வேறு . 


( கருகா) 


(கன) 


உஅ 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


வெய்ய கள்ளிகள் வீசு மொள்ள 
லைய வாசமு மலர்ந்த பாடலிச் 
செய்ய வாசமுஞ் செம்பொற் கோங்கலர்த் 
துய்ய வாசமுஞ் சூழ்வ வானினும் . 

( கருஅ ) 
தலைவர் பின் செல்வார் தளங்கொ டாள் பரற் 
கலைய ணைந்தஞர் காணு றாது காய்த் 
தொலைவில் பஞ்சியாற் றூர்க்கு மற்றவர் 
முலைந லங்கொளா முகிழ்க்குங் கோங்கமே . 

( கடுக ) 
துடியொ டும்பகற் சூறை யாடுவார் 
குடிகொ ளுஞ்சிறு குறும்பு சூழ்வரக் 
கடிகொ ளீத்து தீங் கனியு குப்பவாங் 
கடியின் மேயினார் யாருங் கைக்கொள . 

( கசு 0 ) 
தொழுசி வக்குறித் தொகுதி போன்மெனப் 
பழுதில் வேம்புகள் பழுத்து நின்றிடு 
மெழுகொழும்பரன் முரம்பி னெல்லையிற் 
கழுகு சூழ்வன கழுக்குன் றோவென . 

( கசுக ) 
கணவர் பின்செலுங் கற்பு மாதரார்க் 
கணவு நீர்நசை யாற்று நெல்லியிற் 
புணரு மின்கனி பொலிய மற்றவர்க் 
கிணர்கொ ளுங்குரா வீயும் பாவையே . 

( கங 2 ) 
கொற்றி மேவுறு கோட்ட மேவினோர் 
வெற்றி யெய்து தன் மெய்ம்மை யாதலாற் 
றுற்றி யன்னவர் தோளின் மேவுதல் 
பற்றிப் பூப்பன பாங்கர் வாகையே . 

( கசுகூ ) 
வேனி னண்பதல் வெம்மை பாலைதீப் 
போனி ரம்பினும் புகழ்தற் பாலதே 
யானி தீரரு ளான ருட்டழன் 
மேனி யெந்தையை வெறுத்து ளாரெவர் . 

( கசுசு ) 
துணையில் வாளுடைத் துர்க்கை யென்னு மா 
விணையில் பேரர சியற்றும் வெஞ்சுரத் 
தணையு நல்வள மறைய முற்றுமோ 
திணைம யக்கமுஞ் செப்பு வாஞ்சில . 

(கசுரு) 
திணை மயக்கம் . 

குறிஞ்சி , முல்லை . வேறு . 
ந்தவரை வாரணம்பைந் தினை மேய்ந்து கரநீட்டித் தழைகான் யாறு 
தந்தபுனன் முகர்துண்ங்ே கானவா ரணமிறுங்கு தகக்கொ றித்தே 


மகாமகோபாத்யாய , டாக்டர் 
வே. சாமிநாதையர் நூல் நிலையம் 

அடையாறு , சென்னை .20 . 
திரு நாட்டுப்படலம் . 


உக 


தந்தபமென் களநீட்டி மால்வரையை வனங்கொறித்துந் தகைசால் போகந் 
தந்தனிமி னார்பரமி னாரிடத்து நுகர்தலைவர் தன்மை தேற்றும் . ( கசுசு ) 
கருவாையிற் கடிமிளகு கறித்தஞரிற் கண்பனிக்குங் கடுவன் பாங்க ( ணெய் 
ரொருபுறவப் பாடியிற்பாய்ந் திலைப்படுத்த மனை புகுந்தாங் குறியின் வெண் 
பொருவிலெழிற் கண்ணனென நுகருமுரி யார்முடுக்கப் பொருக்கென் றோடி 
யருகுதள வக்கொடியிற் றுவக்கணுமற்றவன்றுவக்குண்டதனை மான. (கசுஎ ) 

குறிஞ்சி , மருதம் . 
வரையுதித்த களிற்றிளங்கன் றவணின்று நடந்துசற்றே மருத நீழற் , 
றரையுதித்த மேதிமுலை யுருவியுணா வளர்ந்து கண்ணன் றன்மை காட்டும் , 
விரையுதித்த பணைப்பதும மலர்வரைச்செவ் வேளுருவின் மென்றாண் மேற் 
சாய்ந் , துரையுதித்த வீழிநகர்த் தம்பிரான் றிருவடிக்க ணுவமை காட்டும் . () 
கரியவரை யொரு வேழ நுனியையொரு செருவேழங் கையாற் பற்றிப் 
பரியகறை யடிதோய வளைத்துவிட வதனுனிமேற் படருங் காலை 
விரிமலர்மென் பணைத்தெங்கங் குலைமோத வக்குலைக்காய் மேற்போய் வீழ்வ 
தெரிவரிய பரனாரூ ரொருவினுனி யால் வீழ்ந்த சென்னி மானும் . ( கசுகூ) 

குறிஞ்சி , நெய்தல் . 
ஓங்குவாை யகில்விடபத் தேத்தடைகீண் டொழுகிற வொலிக்குங் சார்கோ 
டேங்குபுன லுவர் மாற்றி யுயிர்மலமாற் றிடு குரவர் திறமிற் றென்றும் 
வீங்குமண ரளங்குவித்த வுப்புவரை சரிந்து சுனை விரிநீர் வீழ்ந்து 
தேங்குசுட ரொளிச்சிவத்தோ யிெர்சலத்த லிற்றென்றும் தெரிக்கு மாதோ . 

நானிலங்களும் . 
குறுமுயலாய்ச் சியரளித்துப் பரத்தியர்க்கப் பரத்தியர்பாற் கொழுநன் 
மீனு , நறுநுதற்பூங் கொடிச்சியரொண் மயிலுழத்தி மார்க்களித்து நயந் தன் 
னோர்பான் , மறுவறுவெள் ளோதிமமுங் கொன்ர்பரி வருத்தனையா வயன் 
மா வாழை , யுறுகனிகற் றேக்குடத்துங் கானிாைப்பாற் குடத்துமுறை யுகு 
க்கு மோர்பால் , 

( 4 எக ) 
தேன் மேய வரைக்கிளிகான் றொறுவியர்வாய் தொண்டையெனச் செவ் 
வா யூறுங் , கான்மேய குயில்வரை நீன் மணிப்பாறை யெழிலியெனக் கலங்கி 
வாடு , மீன்மேய கடற்றாளச் சுடர்நிலவென் றரக்காம்பல் விள்ளுஞ் செய் 
யுண் , மான் மேய கனவைநன வெனவிரும்பு வார்துயர்வார் மகிழ்வார் மான . 
சீர்மருவு சம்பந்தர் திருநாவுக்கரசர் புகழ் திகழ்வன் றொண்டர் 
பேர்மருவு திருப்பாடற் சுவை நுகரு மருந்தவத்துப் பெரியோர் மானக் 
கார்மருவு வாைத்தேனும் விரைக்கான நிரைப்பாலுங் கழனி மேய 
வார்மருவு கழைச்சாறுங் கழிமருவ நுகருமவண் மருவு மன்னம் . (கஎங ) 


கூ 0 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


சொற்றநா னிலவரைப்பிற் பலவகைய பெருங்குடியுந் துவன்றி மேன்மை 
யுற்றநான் மறைகாைதத் தமக்குரிய வொழுக்கொருவா துறைய நாளும் 
பெற்றநா யகவளவன் றிருநாட்டின் வளமுழுதும் பேச முற்றக் 
கற்றநா வலரும்வெரிங் கொடுப்பாரேல் யானேயோ கழற வல்லேன் . ( கஎச ) 
முழுதுலகுங் கொண்டாடப் புற்றிடங்கொண் டவராரூர் முதலாப் பற்பல் 
பழுதிறலந் தன்னகத்துட் டழுவியடங் காப்பெருஞ்சீர் படைத்த செல்வச் 
செழுவளவன் றிருநாட்டுச் சிறப்பினையா னென்னுரைத்தேன் றிகழவ் வாரூ 
ரெழுதருஞ்சீ ருளுஞ்சிறிது தொகுத்துரைப்ப லரிறபநூல் யாவு மோர்ந்தீர் . () 

ஆகத்திருவிருத்தம் - உ உ அ . 


திரு நகரப்படலம் . 


பூமலி பேரன் பறமெனுங் கரைநீர் பொருந்திய சென்னிநா டெனுமின் 
றேமலி தடத்துட் பன்னக ரெனும்பல் செழுமலர் சூழ்தர நாப்பட் 
பாமலி யண்டம் பற்பல வீன்ற பரையெனு மோதிமங் குடிகொண் 
மாமலி செந்தா மரையென விளங்கு மறைமுதற் றலமெனு மாரூர் . ( க ) 
செழுநறுங் கமல முசைமுறுக் குடையச் செங்கதிர் விரித்தெழு செல்வன் 
பழுதறு குலக்கோ நாடொரு சங்கப் பலகையை யொக்குமற் றதன்மேல் 
வழுவறு தேர்ச்சிப் புலவரை யொக்கும் வளநகர் பலவுமற் றவர் தங் 
குழுநடுப் பொலிந்த விறையவ னொக்குங் குண மலி தமிழ்த்திரு வாரூர் . ( உ ) 
வனை புகழ் வளவர் கோன்றிரு நாடு வானக நிகருமவ் வானிற் 
புனைகதி ருடுக்க ணிகருமாங் குடுத்த புரமெலா மவ்வுடுக் கணத்து 
ணினை தரு மமுதக் கதிர்விரித் தெழுந்து நிலவுறு நிறைமதி நிகரும் 
தனைநிக ருலக புருடற்கு மூலா தாரமா கியதிரு வாரூர் . 
முடங்குளை மடங்கன் முழுமணித் தவிசின் முற்றிலா முலையொடும் வலியின் 
மடங்கலர் நடுங்கும் வைந்நுதி நெடுவேன் மகவொடும் வீரகிண் கிணிக்கால் 
விடங்கரெஞ் ஞான்றும் பிரிதரா துறைய மிகுதவ முடைமையான் மாயோ 
னிடங்கெழு நிறத்தை யிந்திர புரத்தை யெள்ளிய தொருதிரு வாரூர் . ( ச ) 
பதுமமென் மலரிற் றிருமகள் வளமை பழுத்தபொன் னகரினைந் தருவொண் 
முதுபுகழ் மலயப் பறம்பிலின் றமிழ்மா முனிகனி நலத்தமான் மார்பிற்டிற் 
புதுவெயில் விரிக்குங் கதிர்மணி பொருவப் பொலி தரும் பொன்னிநன் னாட் 
சதுமறைக் கரிய புற்றிடங் கொண்ட , தம்பிரா னுறைதிரு வாரூர் . 


திரு நகரப்படலம். 


கூக 


உரைசெறி மாயோன் கண்மலர் வருடு முமைத்திருக் கைம்மல ரயன் வெள் 
வரைநிகர் களிற்றான் வானவர் மோலி வனைமல ரடியருண் மலர்நன் 
புரைமதி யமுத மறைமுடி நாளும் பொலிதர நாறுமொண் செந்தா 
மரைமலர் நாறு மறுகுமுற் பலபொன் மறுகுடையது திருவாரூர் 
மறந்தவழ் திகிரி வலத்தவன் கலைமான் மணத்தவன் வானவர்க் கிறைவ ( வுஞ் 

னிறந் தழை யமரர் வந்துவந் திறைஞ்ச நெடுந்தொடை யுதிர்ந்தபைந் துள 
சிறந் தபங் கயமுங் கற்பக மலருஞ் சீர்மலி யெல்லையும் தெருவு 
முறந்தன மணப்ப வருண்மணந் தொளிரு முதித்தவ ருதித்திடா வாரூர் . ( எ ) 
வளமறை யந்த மறையின தந்தம் வயங்குமா கமமுபா கமங்க 
ளுள மலி புராண முப்புரா ணங்க ளுரைக்குமற் றுள்ள நூல் யாவும் 
பளகறு மன்பிற் பறையறைந் தென்னப் பஃறரந் துதிசெயப் பொலிவ 
தளவில்பல் லுயிருங் களியுற விருந்தா டழகர்வீற் றிருந்தரு ளாரூர் . ( அ ) 
பறைவரை யிழப்ப வச்சிரம் விதிர்த்த பாகசா தனன்றிரு நகரும் 
பொறைமலி நிதிய நனிபடைத் துயர்ந்த புருடவா கனன்றிரு நகரு 
நிறைதரு வனப்பாற் கல்வியாற் பொருளா னீதியான் மற்றுமுள் ளவையா 
லறைதரிற் சிற்றூ ரேயெனப் பேரூ ராய்ப்பொலி தருந்திரு வாரூர் . (க) 
அருநல மணிப்பூ ணல்லியங் கோதை யம்மையோ டெம்மையா ளுடையான் 
பெருநல மருவி வீற்றிருந் தருளப் பெற்றுமால் செருக்கறக் கருக்கித் 
திருநல மலர்மேற் றிருவுறப் பெருக்கிச் சினந்தெழு கலிவலி முருக்கி 
யுருநலங் கனிந்த தெய்வவா ரூரை யொப்பதோர் நகரம்யாங் குளதே . ( க ) 


வேறு . 


( கக ) 


ஒருங்கட லமைந்த வாரூ ரொண்மணி கொழிக்கும் வெண்பா 
லிருங்கட லால முண்ட விணையிலி பொருவ வாரிக் 
கருங்கட லால முண்பான் கைத்துணை நீட்டி யாங்கு 
மருங்கட லமைந்து செல்லு மாப்புகழ்ப் பொன்னி மாதோ . 
திருமலி யாரூ ரென்னுந் தெய்வதம் புனைந்த தெய்வ 
மருமலி தொடைய னேரு மலருடை யிருபா லாறுங் 
குருமலி யவனி மங்கை குழல்வகிர்ந் திட்டா லென்னக் 
கருமலி யறலொ ழுக்கங் கஞலுவ விரண்டு பாலும் . 
பெரும்புக ழந்த ணாரூர்ப் பெருவள நாளு நோக்க 
விரும்பியுள் ளொழுகு மாபோல் விரிந்திரு பாலுஞ் செல்லுங் 
கரும்பினு மினிய தெண்ணீர்க் காவிரி யனைய வாரூர்க் 
கரும்பிடை கலையை மற்றைப் பிங்கலை யினையொப் பாமால் . 
உறையொரு தான நாற்கோட் டொருத்தலு முலவாக் காட்டை 
நிறையுமுத் தான நால்வாய் நெடுங்களிக் கொடுங்கை மாவு 


( 42 ) 


க 


( கங ) 


52 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


( கச ) 


கறைகமழ் குளகு கொள்ள நாகமே லுயர்ந்து போகிச் 
கறைதபப் பரந்த தம்மா கமலை சூழ் காமர் சோலை . 
சண்ணக னாரூர் சூழ்ந்த கடிகமழ் காமர் சோலை 
வண்ணவான் கிழித்து மேற்போய் மழைசவிழ்ந் தனைய தாகித் 
தண்ணமர் நீழல் செய்யும் தன்மையா லன்றோ நாளும் 
விண்ணவர் வெயர்வு தோன்றா மேனிய ராகி வாழ்வார் . 


(கரு) 


( 
சசு 
) 


( ) 


( சஎ ) 


( கஅ ) 


மன்றுடை யடிகள் வான மங்கையர் மணிவார் கூந்த 
அன்றுதென் கமலைச் சோலை துதைமலர் நாற்றஞ் சார்வ 
தென்றறி யார்போற் கீர னெதிர்சினந் தனரன் னார்முன் 
னின் றியாங் கேட்போ நெற்றி நெருப்பிலா திருப்ப ராயின் , 
மறைமுதற் றலஞ்சூழ் சோலை மலர்கறா மாந்த லாலே 
சிறையளிக் குலங்கள் வானச் செழுந் தரு மதுவெ றுத்த 
கறைமிடற் றிறைவன் பூந்தாட் கமழ்சுவை யின்ப மார்வோர் 
குறையுடை மற்றை வானோர் குழாத்தின்பம் விழைவர் கொல்லோ . 
மடையெலாஞ் சங்க மூரும் வயலுடை வளவர் நாட்டி 
னடையெலாந் திருந்து மாரூர் நன்னக ருடுத்த சோலைச் 
சடையெலாம் புடவி கீண்டு தாழ்ந்து போ யொருபா தாளப் 
புடையெலா முறுமாங் குள்ள புயங்கரா சியைதி கர்த்தே . 
தீதுள வெமக்சொ ழிக்குந் தியாகேசப் பெருமா னாரூர்ப் 
போதுள பொங்கர் தோறும் பொம்மல் வெம் முலையந் நல்லார் 
தாதுள மலர்க்கை யேந்தித் தயங்குபந் தாட னோக்கி 
மாதுளங் கனிப றித்து மந்தியு மாடு மாலோ . 
தளரிடைப் பணைத்த கொங்கைத் தையலார் தாங்க லாற்றா 
வொளிர்மணி வடம்பூஞ் சோலை யொருபசுங் கோட்டிற் றுக்கிக் 
கிளர்மணி யூச லாடக் கேழ்கிளர் மஞ்ஞை யோர்ந்தந் 
நளிர்வட நாப்ப ணேறி நன்கிருந் தாடு மாலோ . 
பன்னுசீ ருயிர்க ளேத்திப் பயனுறப் பரம னாளு 
மன்னுதா பரத்துஞ் சங்க மத்துநன் குறைத லேய்ப்ப 
வுன்னுவான் றண்மை யாரு முவப்புறத் தடநீர் மாட்டுத் 
துன்னுகா னதிநீர் மாட்டுந் துதைதருங் கமலை வைப்பில் . 
பொழில்விளை யாடு மாதர் பொன்னங்கந் துகங்கை தப்பி 
யொழு சய லாற்றின் வீழ்ந்தாங் கொருமத கூடு போயோர் 
செழுமணித் தடத்திற் றோன்றுந் திருமணி முத்தாற் றிட்ட 
கழிசுடர் நிதியந் தெய்வக் கயத்தினிற் றோன்றிற் றென்ன . 


( ககூ) 


( 


( 20 ) 


(உக) 


( 2a 


திரு நகரப்படலம் . 


கடக 


பன்மலர் வாவி யெல்லாம் பன்மலர்க் கூடை யொக்கு 
மன்மலர் கரையக் கூடை வாய்விளிம் பொக்கு மாங்கோர் 
மென்மலர்க் கொடிகட்டுண்டோர் மென்கொம்பு துவள லந்த 
நன்மலர்க் கூடை தூக்கு நாணுடைக் கொம்ப ரொக்கும் . 


(உங ) 


பாசடை வாவித் தோன்றும் பங்கய வரும்பைக் கோட்டு 
வாசமென் மலர்ப்பூங் கொன்றை வண்சினை வருடுந் தோற்ற 
மாசில் பைங் காயா மேனி வாய்ந்தமோ கினிமென் கொங்கை 
யேசிலெம் பெருமான் கையால் வருடுத லேய்க்கு மாலோ . 


(உச ) 


குலைமலி தேமா வாழை கொழும்பல வாதி யீன்ற 
நலமலி கனியு மென்பூ நறவமு நிறையும் பொய்கை 
கலைமலி யந்த ண ரூர்க் கம்பிக்கா தழகர்க் காட்டி 
மலர்தரக் களைந்து சேர்நின் மாலியத் தான நேரும் .. 


(உடு ) 


குங்குமக் கொங்கை நல்லார் குடைந்தபூந் தடத்து மூழ்கிப் 
பொங்குமெய்ம் முழுதுஞ் செம்மை போர்த்தபேட் டன்னஞ் சாரத் 
தங்குமொண் சேவ லையந் தலைக்கொண்டு தழுவ வஞ்சு 
மங்கண்மா ஞாலத் தியாரே சிவந்தபோ தவாவிப் புல்வார் . 


(உக ) 


பற்பல சுரும்பு மொய்த்துப் பகர்சுவை நறவ மாந்திப் 
பற்பல பண்ணும் பாடப் பற்பல மலரு மல்கிப் 
பற்பல காத நாறும் பரவுநர் தனங்க ளம்மா 
பற்பல நாளுங் கண்டோ ருள்ளத்தைப் பறித்தல் செய்யும் . 


( உ.எ ) 


மாவியல் கருங்க ணல்லார் மருங்குறேம் புறா டந்து 
பூவியல் பொழிலைச் சார்ந்து பொலிநல மகிழ்ந் ரோடும் 
வாவிபுக் காடு வார்கண் மற்றதை விடவுள் வெண்ணா 
ராவியை விடவுள் ளெண்ணங் கொள்ளுவா ரகிலத் தியாரே . 


( உ அ ) 


இசைபடு கங்கை மேனன் கேற்றுபஃறீப மான 
வசைதவி ரோடை தோறு மலர்வசெங்கழுநீ ரன்ன 
திசைகமழ் பூவின் சீர்யார் தெரிபவர் நாத விந்து 
மிசையமர் வலப்பொற் பூந்தாள் விமலனை யன்றி மாதோ 


(உக ) 


தடையற வுணர்ந்தோ ராலுஞ் சாற்றுதற் கருஞ்சீர் வாய்ந்து 
நடைமலி யந்த ணாரூர் நதிமலர்ச் சோலை யாதி 
யடைவளஞ் சிறிது சொற்றா மான்ற நூ லுணர்ச்சி மிக்கீர் 
புடைநகர் வளத்திற் சில்ல புகலுதுத் தொகுத்து மாதோ . 


( ங.0 ) 


கூச 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


புறநகர்வளம் . 

யானைகள் . வேறு 
விரைகமழ் கழுநீர் மாலிகைத் தடந்தோள் வித்தகன் பொன்னடி பரசி 
வரையெலாந் தெய்வப் பிலவழி யடைத்த வரைவெளி வரப்புரிந் தாழித் 
தாையுயிர்க் குவப்பு மிந்திரற் கஞருந் தமக்கொரு புகழுமுண் டாக்கிப் 
புாையற வந்து சூழ்ந்தெனச் சூழ்வ புகர்முகப் பொருகளி யானை . ( ஙக ) 
கருது தென் னாரூர் வாரியுண் மிடைந்த கறையடிக் களிற்றொடு மிகலிப் 
பொருதிளைத் தோடி யொருவரை தடுப்பப் போகிட மின்றிமற் றாங்கே 
மருவிய களிற்றைத் திசைக்களி றென்பர் வானகத் தோடிமெய் விளர்த்த 
வெருவரு களிற்றை வெண்களி றென்பர் மேதினி யிடத்தவர் நாளும் ( x2 ) 

வெளிறபுத் தெழுந்து கூர்ங்கழை முறித்து வெருத் தவிர்ந் தெழுமத 
வொருத்த , லளிகண்மொய்த் திரைக்கு மம்மதப் பெருக்கா லளறெழு ஞெள் 
ளல்வீழ்ந் தழுந்திக் , களி தவிர்த் துழன்று கரைமிசை யிவருங் கண்ணக னால 
வாய்க் கிடங்கி , னுளிபதைத் தழுந்த வீழ்ந்தொரு வழுதி யொண்கரை யேறிய 
தொப்ப . 

(ஙங ) 
தடநெடு வாரி மீமிசை யடைந்து தவழ்கமஞ் சூலுடை முகிலைக் 
கடநெடுங் களிறு கைக்கொடு பற்றிக் காத்திரங் கொடுத்து மெய்ம் முறுக்கி 
யடல்கொடு பிழிந்து நீர்நசைப் பிடிக்காங் கருத்துவ வொன்னலர் முடிமேற் 
படலைகை வாங்கிச் சுவையுடைக் குளகாப் பரிந்தினி தூட்டுவ மாதோ . () 
தண்டுகை வாங்கிக் கூற்றமு நடுங்கச் சாடுமொய்த் தரியலர் சென்னி 
மண்டுவெண் மூளை சிதர்தரக் கையால் வளைத்து முன் காலினாற் குமைக்கும் 
விண்டு பைங் குருதி வழிதர நிறத்து வெந்நுனை மருப்பினாற் குத்தும் ( கள் . 
வண்டு மொய்த் திரைப்பக் கவுண்மடை திறந்து மதம்பொழி மானவெங் கரி 
சூற்கரு மேகப் பெருங்குரீற் சிறுகட் டொடுகட லுடுத்தமண் ழொங்கை 
மாற்கருங் களிறு பற்பல யாத்த வான்றொடு வாரியின் பாங்கர்க் 
காற்கடுப் பினைத்தங் காற்கடுப் பினுக்சோர் காற்கடுப் பாக்கிய குசைய 
வாற்கடும் புரவி நிரைநிரை யாத்த மந்திரம் பற்பல வயங்கும் . ( ஙசு ) 

குதிரைகள் . 
புற்றிடங் கொண்ட தம்பிரான் றோழர் பொருசினக் களிறிவர்ந் தியார்க்கும் 
பற்றிட மாய வெள்ளிவெண் கயிலைப் பருப்பத மடைந்தநா ளவர்முன் 
விற்றட நெடுந்தோளுதியர்கோ வுகைத்த விண்மிசை வாவுவெம் புரவி 
பொற்றடங் கமலைப் புரவியு ளொன்று போலுமெய்ந் நூற்பொருளுணர்ந்தீர் . 
மதுவிரி கமல முகைமுறுக் குடைய மழவிளங் கதிர்விரித் தெழுவோன் 
முதுபுக ழா ரூர்ப் புரவியுட் கழித்த மூப்புடை யொன்றுபெற் றிடினும் 


• திருநகரப்படலம் . 


புது வெயில் படுமோர் காலுடைத் தேர்க்கேழ் புரவியும் பூட்டுவன் கொல்லோ 
பதுமமென் றொடையார்கைப்புனற்கெதிர் தான் பார்க்கவும் வேண்டுவதின்றே , 

கழை குழைத் தளிநாண் பூட்டுபு ந றவக் கணைபல தொடுக்கும் வெங்கா 
மன் , விழைபுகழ்க் கமலைப் புரவியு ளொன்று வெஃகினன் பெறாமையா 
னாளூர் , தழையுமப் புரவி யோ ரபி தானச் சார்புடைத் தன்மையுள் ளோர் 
ந்தே , யுழையமை செவ்வாய்ப் பைஞ்சிறைக் கிள்ளை யூருவா னென்செய் 
வான் மாதோ . 

( கூக ) 
சதமக னிழைத்த புற்றிடங் கொண்ட தம்பிரான் புரமடு காலை 
மதனுடை யவனி வையமீர்த் திடவம் மாகர்க் கொடும்பரி பூட்டா 
னுதவிய முதிய வைதிகப் பாக னுடலுமப் பரிவிட வல்லா 
விதமுணர்ந் தன்றோ வவனொடு பழக்க மேவிய மறைப்பரி கொண்டான் . () 
வனத்தினுங் கொடிய சுரத்தினு முழன்ற வளர்புகழ் நளனெனுமன்னன் 
கனத்தினுங் கரிய கண்டரை யண்டர் கருது தென் கமலையிற் றொழுநாண் 
மனத்தினுங் கடுக வாம்பரி விடுக்கும் வளமலி விஞ்சைவெண் மணிபற் 
பனத்தினும் படுநீ ரந்நகர்ப் புரவிப் பாகர்பாற் பெற்றனன் போலும் . (சக ) 
துன்னலர் மோலி துகளெழக் குமைத்துத் தொடுகட லேழையும் வாவும் 
பொன்னணி மணிவெம் புரவிகள் யாத்த போகுயர் மந்திரப் பாங்கர் 
மின்னகு கதிரோன் விழிமுகிழ்ப் பெய்த வியன் மணிக்கொடிஞ்சிவில் வீசுந் 
தன்னிகர் நெடுந்தே ரளவறச் செறித்த தடநிலை பற்பல மாதோ . ( 52 ) 

தேர்கள் . 
கொய்சுவற் புரவி வாய்விடு விலாழிக் குளிர்புனல் கூன்பிறைக் கோட்டு 
மொய்வயக் களிற்று மும்மதப் புனலின் முடுகுபு கலந்துபே ராறாய்ச் 
செய்தவக் கமலைப் புறநகர்ப் பெரிய தெருவிடைப் பெருகி வெங்கணைகொண் 
டெய் திறற் குமரர் கடவுதேர்ச் சில்லி யிருஞ்சுவட் டாறுபோய் வடியும் . () 
நல்லியற் கமலைப் பழங்குய வினையு நகுகதிர்க் குயவுநே ராதா 
லெல்லிய லொருகா லேயுள தஃதுற் றிணைந்தபல் காலுள திஃது 
செல்லுமோ ராறே யஃதுபல் லாறுஞ் செல்லுவ திஃது வெவ் வசுரர் 
புல்லுவெம் பகைய தஃதிஃ தனைய பொருபகை யில்லது மாதோ, ( சச ) 
ஆழியங் கொடிஞ்சி யறைகுரன் மணித்தே ரணி மறு கிடைச்செலுந்தோறும் 
வாழியம் பொன்னந் துகிற்கொடி யசைதன் மதித்திடா தம்மவாம் புரவி 
சூழியங் களிற்றோ டெதிரினு நீவிர் துகள்படு வீர்கடி தென்றப் 
பாழியந் தடந்தேர் பணைக்கர நீட்டிப் பகைஞரை விலக்குதல் பொருவும் . () 
கலினவெம் புரவி சிலபல பூண்டு கனைகுரற் கெழிலியு முட்க 
வலியவெம் பகைஞர் கால்விசைத் தோடி மறுகுற மறுகிடைச் செல்லும் 


சு 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


பொலிபசும் பொற்றேர் நிலைகளின் பாங்கர்ப் பொங்கெழில் வீரர்கள் குழுமி 
மலிபல படைகைக் கொண்டனர் பயில வயங்குகல் லூரியும் பலவால் . ( 

வீரர்கள் , 
முருக்கலர்த் துவர்வாய் முருந் திள மூரன் முகிழ்முலைத் திருவுறை மார்பன் 
செருக்குமற் றொழிய வாங்கிய கமலைத் தெய்வதஞ் சேணுல களக்கு 
மருக்கிளர் பொழில்சூ ழத்நக ரொருவா மாப்பல வீரருக் கனைய 
வெருக்கடி செருக்கை யருளிய தோவவ் வீரர்தஞ் செருக்கையா சளப்பார் . () 
அஞ்சன மேனி வீராகவன் விசய னந்தணா ரூாடைர் தமலன் 
செஞ்சரண் டொழுநா ளந்நகர் வீரர் சிலைத்தொழில் பயிற்றலா னன்றோ 
வெஞ்சலில் புகழ்க்கோ தண்டவி ராமன் காண்டிய னெனும்பெயர் பெற்று 
வெஞ்சமத் தெதிர்ந்தால் விழித்தகண் ணிமையா வீரமும் பெற்றனர் மாதோ . 

வீரமுதலியோரிருப்பிடம் . 
வெஞ்சின மருவிற் கூற்றுவன் மேலும் வெம்புலிப் போத்தெனப் பாயும் 
வஞ்சின வீரர் சேரியுங் கிடுகு வார்கொடி கூவிரஞ் சில்லி 
யஞ்சுமங் குசமந் தனமில கடம்பண் ணரணமத் திகையுளை கலினந் 
துஞ்சுவன் சிரகங் கச்சமா திகள் செய் தொழிலினர் சேரியு மநந்தம் . ( சசு ) 
மழுமுனி பரிதி வண்டயில் குலிசம் வசிக்குயங் கண்டகம் வட்டங் 
கழுமுணாந் தகமொன் சுரிகைகூ ரெஃகங் கப்பண நவியம்வன் றண்ட 
மெழுமுத லமைப்போர் மிடைபுற நகரத் தியைவளம் பகரவல் லவர்யார் 
முழுதுணர் புலவீ ரிடைநகர் வளமு மொழிகுதுஞ் சிலதொகுத் தம்மா . ( 50 ) 

இடைநகர்வளம் . 


வேறு . 


( கே ) 


எயில் சூழ் திரு மணிமாளிகை யெல்லாமுதிர் வில்லா 
வெயில்வீசுவ நிலவீனுவ மிளீர் மற்றவை யொருபா 
லயிலார்விழி மடவார்விளை யாடும்பொழி றோறு 
மயிலாவெ குயில்கூவுவ வானோருமு ளூருக . 
சந்தாடுறு முலையார் நறுந் தாதாடுபு மலய 
மந்தாநில மசைந்தாடுறு மாஞ்சோலைக டோறும் 
பந்தாடுவர் கழங்காவேர் பசுமர்மலர்த் தடத்து 
வந்தாடுவ ரிளமைந்தர்கண் மனமுஞ்சுழன் றாட 
யாழைக்கனி யினைவென்றசொல் லியர்சேரிரும் பொழில்வாய் 
மாழைக்கனி யொருபாலுகு மாறாக்குலை படுதேந் 
தாழைக்கனி யொருபாலுகுந் தறுகட்புலி யடிக்காய் 
வாழைக்கனி யொருபாலுகு - மலர்த்தேனுகு மொருபால் . 


( ரு ) 


( ருங ) 


திரு நகரப்படலம் . 


கூஎ 


( சே ) 


விதுப்பூமுக மின்னாரொடு பொன்னார்கழல் வீக்கு 
மதுப்பூங்கணை வேளன்னவர் வாவித்தலை மேவிப் 
புதுப்பூம்புனல் விளையாடுவர் பொங்குங்கடி தங்குங் 
கதுப்பேந் திய சசியிந்திரன் கலந்தாடுவ தென்ன . 
மின்னாரிடை மடவார்சிவி றியும் வேலுடைக் கடவு 
ளன்னாரொளிர் பந்துங்குளி ரங்கைக்கொடு பொங்கும் 
பொன்னார் மலர்த் தடமாடுவர் புதுப்பூம்புன ரவிக் 
கொன்னார் பிடி யுந்தும்பியுங் குடைந்தாடுவ தென்ன . 
நலந்தா ரணி கொண்டாடிட நனிகொண்டபன் மறுகு 
மலந்தாரலர் நடப்பார்நெருங் காங்கற்றுகு முத்துங் 
கலந்தார்வெறுத் தெறியுங்கடி கமழ்மாலையுந் தாரும் 
புலந்தாரெறி மணிமாலையும் பொன்மாலையுங் குப்பை . 
கரும்புஞ்செழுங் காயும்பல கனியுங்கமழ் நறவு 
மரும்புங்கடி மலருஞ்சுதை யனபற்பல்சிற் றுணவும் 
விரும்புஞ்சுவைப் பாலும்மிடை தயிரும்மிகு நெய்யும் 
பெரும்புங்கவ ரும்பெட்புற மறுகெங்கணும் பிறங்கும் . 
தலைமுட்டுவ தாண்முட்டுவ தலைமைந்தர்க டந்தோட் 
சிலைமுட்டுவ கரமுட்டுவ சிலைவாணுதன் மடவார் 
முலைமுட்டுவ துடைமூட்டுவ முகமுட்டுவ விடைமே 
கலைமுட்டுவ முடடாதன வெவைகாமரு மறுகில் . 
குளிர் மாலிகை தாங்குங்கருங் குழல்வேய்ங்குழன் மொழியார் 
நளிர்மாமணி வடமாரிள நலமாமுலை தாக்கத் 
தளிரார்கரம் வரைமார்புறு தகையாடவர் குழுவு 
ளொளிர்வாண்முக மலர்வார்பல ரூளைவார்சிலர் மாதோ . 
முழுவா ரணி முலையார்மதி முகநோக்குபு செல்வோர் . 
குழுவார்மறு கொளிர்மாலிகை கொழுந்தாடகை தலினால் 
விழுவார்சிலர் தமொறுபு வீழ்போதயல் பற்றி 
யெழுவார் சிலர் மேற்றயவை பிரிப்பார்களஞ் சிலரே . 


( ருஎ ) 


( ரு அ ) 


( ருக ) 


( சு ) 


வேறு . 


உம்பரொண் பவன வெண்சே வுபரிகை வைக வந்தப் 
பம்புப ரிகைப்ப தித்த பதுமரா கச்செஞ் சோதி 
நம்பமேற் றோன்ற லம்பொன் னகத்துவெள் விடைமேற் றோன்று 
மெம்பிரா னிகரும் பாங்க ரெழிலியெம் பிராட்டி நேரும் . 
வெள்ளிய பளிங்காற் செய்து விளங்கெழின் மாட மெல்லாம் 
வெள்ளியங் கிரியை நேரு மேயவம் மாட மேலால் 


( 


( 
சுக 
) 


க 


கூ அ 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


( சுஉ ) 


( சுங ) 


( சசு ) 


( சுடு ) 


வெள்ளிய துகில்வி ராங்கே தனத்துவிண் விடைவந் தல்கல் 
வெள்ளியவ் வரைமே லூன்றும் வேள்விடைக் கொடியை நேரும் . 
பொன்செயு மாடப் பாங்கர்ப் புதுமலர்ச் சூழி சார்ந்து 
கொன்செயுங் குவவுத் திண்டோட் கொழுநரோ டினிதி னாடு 
மின்செய் நுண் ணிடைநல் லார்க்கு விளர்க்கும் வாய் சிவக்குங் கண்க 
டென்செயத் தடமு மம்மா வுவளகந் தானே தேரின் . 
ஆருஞ்செங் கமலச் சூழி யாடுவா ராடை நீங்க 
வோருஞ்செங் கமலப் போதே குறிமக் குணர்க வென்றிக் 
நீருந்தோற் றிடும்பே ரன்பி னீருந்தோற் றினிரா லென்பர் 
சாருந்தோட் டலைவர் கேட்ட தையலார் நாணுட் கொள்வார் . 
மலைநிகர் மாட மேலான் மாதர்கந் துகங்கொண் டாட 
நிலையினின் றொருவெண் பந்து நீனிற மாட வாய்தற் 
றலை நுழைந் தொளிக்கும் தோற்றந் தடாவலி வடுகப் புத்தே 
ளுலைவறு வாயுட் புக்க வொண்மழைக் கோளை நேரும் . 
ஆணிப்பொன் மாடத் தும்ப ரமைத்தமா டத்தெ ழுந்த 
மாணிக்கச் சோதி நாப்பண் வான்றகர்ப் பவன மூழ்கிச் 
சேணிக்க ணமர்வா ரேத்துந் தெய்வநா ரதன்யா கத்துப் 
பாணித்த லின்றித் தோன்றும் பாய் தகர்த் தன்மை தேற்றும் . 
உயர்மணி மாட மீப்போய்க் குனிந்தரு குள்ள சூதப் 
பெயர்பெறு கனியு மாங்கே பின்னிமிர்ந் தமரர் தாருத் 
துயல்வரு கனியுங் கொண்டு துய்க்குமா ரூரரிம்மை 
யயர்வறு மறுமை யீங்கே யடைந்தவா ரூரர் போன்றார் . 
நினைமணி மாட மேலா னிறுவிய கொடிப்பொற் கொம்பர் 
முனைசில கற்ப கப்பான் மொய்த்தன வுரிஜி நிற்பக் 
கனைகழல் வானோர் நோக்கிக் கற்பாக் கொம்புட் சில்ல 
புனை தளி ருறாமை யென்ன புதுமையென் றாய்ந்து நிற்பார் . 
தளிரியற் கருங்க ணல்லார் சந்திர காந்த மாடத் 
தொளிர்கழன் மகிழ் 5 ரோடு முஞற்றிய கலவிப் போராற் 
குளிர்முகம் வெயர்வு தோன்றக் கொண்டதோர் சோக மாற்று 
நளிர்வளர் புனலம் மாட நகைமதி தோன்றச் சிந்தி . 
மாதர்மேன் மாடத் தாட மணிக்குழ லுதிர்பூங் குப்பை 
சோதினி கொண்டு போக்கும் தொழிலின ரகற்றப் பின்னு 
மோதுகற் பகம்பூங் குப்பை யுகுப்பன வனையர் நோக்கி 
மேதினி யிழித்தும் விண்மேல் விட்ட கண் ணனையே நோவார் . 


( சுசு) 


( சுஎ ) 


( சுகூ ) 


( 10 ) 


திரு நகரப் படலம் . 


கூகூ 


( எக ) 


( எ . ) 


( எங ) 


(எச) 


முத்தவெண் சுதையே தீற்றி முழுவனப் பமைந்த மாட 
மைத்தநீன் மணிகா லியாத்த மாடத்தோ டியைந்து நிற்றல் 
வித்தகர் புகழும் வீதி விடங்கர் தம் பவனி காண்பா 
னுத்தம முசலி கண்ண னுடன்வந்து நிற்ற லேய்க்கும் . 
துதிசெயிந் நகர மன்ற நோக்குபு சுதன்மை யும்பன் 
னிதிசெயுப் பரிகை நோக்கி வைசயந் தமுநீள் காந்தி 
யுதிசெய்பொன் மாட நோக்கி யோங்கொளி வசந்த முங்கூர் 
மதிசெய்வா னவர்தந் தச்சன் வாசவற் கமைத்தான் போலும் . 
திருநக ரிதனை நோக்கித் தெளிந்தமைத் ததனாற் றானப் 
பெருநகர் சிறந்தி ருக்கு மென்றெவர் பேசு வாரிவ் 
வொருநகர் மாயோன் மார்பத் துறைந் தகிண் கிணித்தா ளாரத் 
தருநகர் வெறுத்து வந்த தன்மையே சாலுஞ் சான்மும் . 
மருவிய தெய்வ வா ரூர் வளனுண்மை சிறிது நோக்கார் 
பொருவில தளகை யென்று புகழ்ந்து கொண் டாடா நிற்பர் 
திருவள மல்கு சைவ சிந்தாந்தப் பொருண்மை தேரா 
ரொருவுறார் பசுநூல் கைக்கொண்டுவந்துபா ராட்டல் போலாம் . 
ஓங்கொளி யடுக்கு மாட வும்பரிற் குவித்த மைத்த 
பாங்கொளிர் தலையில் வைத்த பன்மணித் தசும்பு மேலால் 
வீங்கொளி மதியம் வைகல் வீரகிண் கிணித்தா ளையர் 
தேங்கொளி யாழித் தேர்மேற் சிறந்தவொண் கவிகை நேரும் . 
வரைகளும் வரைவ யங்கு மணிகளு மயிற்கு ழாமுங் 
கரைகளி றுகளுங் கொண்மூக் கணங்களுங் காம்பின் காடும் 
புரையெழின் மாடஞ் செல்வம் பூவையர் பொருதோண் மைந்த 
ருரைதுகில் விடங்க மாக வுருத்திரிந் தனவோ தேரேம் . 
அலங்கொளிப் பளிங்கு மாடத் தரமியத் தலத்து நாப்ப 
ணிலங்குறு பரியங் கத்தினிட்டபூந் தளிமம் புல்லி 
விலங்குறாக் கலவிப் போர்செய் தயர்ந்து மின் னார்கி டத்த 
றுலங்கமே லெழுபால் வேலைத் துகிர்க்கொடி பொருவு மாலோ . 
வணங்குநா யகர்சி ரத்து மலர்ப்பதங் கொடுபு லந்த 
வணங்கனா ருதைப்பத் தோன்று மலத்தகச் சுவடு நோக்கி 
யிணங்குவண் டினங்கள் செந்தா மரையித ழென்று மொய்த்தே 
யுணங்குவ சிகைப்பூந் தேனு முணாசிலம் பொலித்தற் சஞ்சி . 
ஊடிய மடவார் தாழு முறுநல மகிழ்நர் நெற்றி 
யேடிய லடியா லெற்ற விலகுறு திலக நானங் 


( எடு ) 


( எசு ) 


( எஎ ) 


( எ அ ) 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


கூடியவ் வடியிற் செய்ய குசேசய விதழைப் புல்லிப் 
பாடிய றவிர்ந்தோர் தும்பி பதிவுற்றுக் கிடத்த லேய்க்கும் . ( எகூ ) 
இலகுயர் மாட மேலா லிந்நகர் மைந்த ராற்றுங் 
குலவுறு கலவிப் பேதங் கொடிமரங் கிழித்த வாறே 
நலமிகு வேந்தன் பின்னாய் நாரண னிருந்தோர்ந் தன்றோ 
கலவியிற் சிறந்தோ னானான் கண்ணனா யிருந்த நாளில் . 

( அ ) 
கொடிமர நுனிய சைந்து குலவுபொற் றலத்து ரிஞ்சக் 
கடிமிக நனிவி ழுந்து களினிலாங் கலிமூழ் கிச்சீ 
ரொடிவில்லீ டணன் பொற் றால முதிட்டிரற் களித்தாற் போலிப் 
படிநக ரார்க் கீந் தான்கொல் பசும்பொற்றெங் கென்ன மேவும் . (அக ) 
விடுசுடர் மாடத் துள்ளால் விரையுறக் காக துண்டப் 
படுபுகை நிரம்பி வாரி திறந்திடப் பரவி வேகங் 
கொடுவெளிப் படருந் தூமங் கூடலுக் கிரகு மார 
னிடுகரு வல்லி நீக்க வெழுந்துபோங் கொண்மூ நேரும் . 

( அs ) 
அணங்கனார் கதுப்பிற் கூட்டு மகிற்புகை யடைந்த வானு 
மணங்கொள் வெம் முலைமே லப்பும் பொற்பொடி வனைந்த மண்ணுங் 
குணங்கெழு தங்கட் குள்ள குணநனி விளங்கத் தோன்றி 
யிணங்குறு செயற்கை யாலே யியற்கைமா றாமை தேற்றும் . ( அங ) 
உரவுகொள் பளிங்கி ணங்க வுறுத்திய தெனினும் வீதி 
விரவுகுங் குமமொண் சாந்த மிகு கருப் பூர நானம் 
பரவுமென் றகர மாதி படருவார் நெருக்கிற் சிந்தி 
யிரவுநண் பகலுஞ் சேறா யெங்கணும் வழுக்குண் டாமால் . ( அச ) 
மறைத்துநின் றவனே பின்னும் வயங்கருள் புரியு மாபோ 
னிறைத்தசந் தாதி யாலே ஞெள்ளலை யளறு செய்த 
பொறைத்தட முலையி னாரே புலந்துபன் மணிக்க லங்க 
ளிறைத்துப சரிப்பர் யாரு மிடரொரீஇ நடக்கு மாறே .. 

(அரு ) 
உருவலி யமர ரூரு மூர்திகா லுரிஞ யாத்த 
பொருவில்பன் மணியி ழைத்த பொற்புரித் தோரணங்க 
ளிருகடை மட்டும் வானத் தியைந்தன பொருந்த மற்றை 
மருவுபற் றனைத்து நீத்து வானவி னான்றா லொக்கும் . 

( அசு ) 
உறையுள்வான் கீண்டு மேலு முயர்ந்தன வும்ப ரூர்தி 
முறையிவர்ந் துலாவ வேறு மொழியிட மிலையென் றன்றோ 
நிறைநெடுந் தெருவிற் செம்பொ னெடுமக ரிகைக ளெல்லா 
மறைதரு நடுவு தாழ யாத்தன ரறிவி னாய்ந்தே . 


திரு நகரப்படலம் . 


சக 


( அஅ) 


கரும்பு செவ் விளநீர் கூந்தல் கதலிபூ கம்பொற் கஞ்சம் 
விரும்புபல் லுறுப்பு வாய்ந்து மிளிர்மணி யாரங் காம்பு 
சுரும்புறு தொடைய முங்கிச் சுடர்நிலைத் தேர்மின் னாருக் 
கரும்புமங் கலநாண் பாங்கர் யாத்தபொற் றோர ணங்கள் . 
நடையறி புலவீர் தேர்மி னவிலுது நாளு நாளு 
மடைபவர் விரும்பிக் கொள்வா னந்நக ரிவைகண் மற்றெப் 
புடையுள வெனுஞ்சி றப்புப் பொருள்பல நல்கா நிற்கு 
மிடைநக ரஞ்சி றப்புப் பொருடா லியற்கை யன்றே . 
வலி தரு மருந்த னாப்போல் வாய் த்தொகை பெற்ற போதும் 
பொலிதரு மாரூர் நாப்ப ணகர்வளம் புகலப் போமோ 
வொலிதரு மகழி யோடு முயர்மதி லுடுத்து மேவு 
நலிதரு பகையி லாவுண் ணகர்வளஞ் சிறிது சொல்வாம் . 


( அக ) 


( கூ 0 ) 


அகநகர்வளம் . 


அகழி . வேறு . 
எண்ணிய வனைத்து மெண்ணியாங் கியற்று மெண்ணிலா வலியுடை யெங்கள் 
புண்ணிய னண்டப் புறமென வகமும் பொருத்திய புணரியோ வுணரிற் 
றண்ணிய மலர்மேல் விதிக்கிம்மா திரிகை சலதிகளியற்றெனக் காட்டப் 
பண்ணிய கடலோ வறிகில மாழ்ந்து பரந்த நீர்ப் பேரகழ்க் கிடங்கு . 

வளமலி தெய்வப் பிலத்தினை முன்னோர் வான்றவழ் விலங்கல் கொண் 
டடைத்த , கிளரொளிக் குலிசப் படையினா னாழ்ந்த கிடங்கிது தன்னையு 
மடைப்பா , னுளமுறக் கொண்டான் முடிதரா மையுமற் றுன்னினா னாரஞ் 
ருழந்தா, னளவரு நீரா லிடங்கரால் யாரு மாங்கிறங் காரெனக் களித்தான் . 
அருகலி லனைய பாம்புரி நன்னீ ராயிர மலயமா முனிவர் 
பருகினுஞ் சிறிது குறைந்ததென் பவர்யார் பரவையுண் மண்டளி மேய 
வொருவர் தூ வாயர் தாமுமஞ் சுவரே லுரைத்தவக் கிட்ங்கறல் வீக்கங் 
கருமுகில் பருகிச் சுவற்றிடு மென்றல் கழிமட னலதுவே றின்றே . ( கங ) 
கொடியவன் மீனம் வருத்துறா தென்னிற் குவலயத் தியாவரு மூழ்கி 
நெடியபா தலம்புக் கராமணி பலவு நிரம்புற வாருபு மீள்வார் 
கடியவக் கிடங்கிற் கொக்கரை யுயிர்த்த கதிர்மணி தாழ்தலா னன்றோ 
தொடியகைந் நாக மடந்தையர் கோத்துத் துணைமுலை மேலலங் கரிப்பார் . () 
கரமலர்ப் புனலுட் டோன்றிய மீனைக் கங்சைநின் றெடுத்தொ புணரி 
விரவுற விட்ட மனுவெனும் பெரியோன் வீரையு மிடங்கொடா தென்னிற் 
சுரர்புக ழாரூ ரகழியின் விடலே துணிபெனக் கருதினா னென்பர் 
பரவுறு முன்னோ ரென்னினக் கிடங்கின் பரப்பையா ரளவிடற் பாலார் . ( ) 


சு 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


பாதல வடியி னடிநிலை பொருந்திப் பார்முழு வதுங்கிழித் தூன்றி 
மீதல முடியின் முடியுற வெழுந்த வியன்மதி லோக்கம்யாம் புகழப் 
பூதல நாப்பட் புற்றகத் தெழுந்த பொங்கொளி யோக்கமோ வனைய 
மாதல முதித்த வான்றவ முடையார் வண்புக ழோக்கமோ வறியேம் . ( கூசு ) 
ஆயபே ரிஞ்சி யழைந்தபே ரண்டத் தளவையே கீழொடு மேலும் 
போயதப் பாலும் போயதேற் செம்பொற் புற்றிடங் கொண்டமர் தெய்வ 
நாயகற் குவமை கூறலா மந்த நாயக னிணையிலி யெனும்பேர் 
மேயவ னென்றோ கரைகட வாத வீரைபோற் கடந்தில தண்டம் , (கஎ ) 
நேமிமால் வரையு மற்றுள வரையு நிரனிறை நொச்சியும் பதணந் 
தோமினாஞ் சிலுமாத் திரிந்தன வெனலே துணிவுமற் றவ்வரை மேய 
காமிகு மடங்க லறுகுவன் நாக்கு நான்றவாய்க் களிறுவெம் பாந்த 
ளாமிவை யனைத்தும் பொறியெனத் திரிந்த வமைகொடி மரமெனத் திரிந்த , 
குருமணி யிமைக்கு மதிற்றலை யளவில் கோசமும் பிலமொரீஇ யனந்த 
னுருமணி யமையல் படம்விரித் தெழுந்த தொக்குமா லுலகமூன் றளந்த 
கருமணி வண்ணன் சென்னிமே லிருசெங் கைகுவித் தடையுமா றுயர்ந்து 
பருமணிப் புதவுற் றொளிர்வன பந்தும் பாவையுந் தூங்குறு வாய்தல் . ( கூசு ) 
புறக்கட னேமி வரையெனுங் குழவி போந்திட வீன்றதா யென்னச் 
சிறக்கும் ரூவெங் கடசமுஞ் சொற்றாஞ் செறிந்தபே ராசையர் நாளு 
மறக்கரும் வெளிமேல் வயங்கொரு சுவர்க்க மறந்திடை வெளிமிசை யிரண்டு 
பிறக்கமார் சுவர்க்கந் தழுவுமா றாசை பெருக்குவார் சேரிசொற் றிடுவாம் . () 

பரத்தையர் வீதி . 
புல்லிய முறுவ லொடுமருட் பார்வை புரிந்துவெம் முலைமுகத் தொருபால் 
வில்லியல் கலைசற் றொதுக்குபு மறைத்து மிகுபொறி யாடவர்ப் பற்றி 
நல்லிய லமுதுங் கைப்புற முகம னவின்றுபூந் தளிமமீ தேற்றி [ பார் . ( ) 
யல்லியங் குழலா ரணைத்து முத் தாடியவர்பொருட் கொள்ளை கொண் டுவப் 
கரிகரத் தொழில்பற் குறியுகிர்க் குறிமெய்க் களியெழ வணைத்தலின் னமுது 
புரிதரத் துய்த்தல் கரங்கொடு தட்டல் புகல்கர ணங்கண்முற் பலவும் 
விரிதர வோவத் தமைத்தன ரனைய விளங்கெழி லோவநோக் குநரின் 
புரியவிம் மனையை வாழுநா ளளவு மோவமென் றுழலுவர் மாதோ . ( 502 ) 

பொழிந்ததே மலர்வாய்க் கணிகைய ரொழுக்கம் பொதுநிகழ் பென்னி 
னுஞ் சிறப்பிற் , கழிந்ததாப் புகழப் படுவதே யுணர்ந்தோர் கரைதரு பொது 
நிகழ் புற்று , மிழிந்தவோ திணைபால் பெயர்வினை சால மெச்சமுற் றிடாவில் 
சந்தி , மொழிந்தன வன்றி நிறைந்தவ ருணியை முதன் மறை நூலையென் ஞா 
யார் . 

( som ) 


திரு நகரப்படலம் . 


அடைந்தவர் பொருட்கோ என்றிமற் றுடலு மாவியுந் தமவெனக் கொ 
ண்டு , மிடைந்தபல் பணியும் விருப்பொடு , புரிய விழிக்கடை செலுத்திவா 
னவர்முன் , கடைந்ததெள் ளமுதுங் கைத்திட வுரையாக் காமரு வின்பால் 
குதலாற் , குடைந்துவண் டிமிர்பூங் குழற்பொது மாதர் குரவரை யொத்தனர் 
மாதோ . 

( காச ) 
படர்புக ழாரூர்ப் பரத்தைய ராடல் பாடலும் பார்வைமு னுறுப்பு , 

றுப்பு , மட 
ர்வலி மைந்தர் தமைநனி மயக்க லன்றியு மன்னவ ரளித்த , சுடர்மணிக் கல . 
ம்பொற் றூசுமுற் பலவுந் தொடிக்கையம் மாதர்மெய் யடுத்தாங் , கிடர்பட 
மேன்மே லவரையே மயக்கு மெனிலவ ரெங்ஙன முய்வார் . ( கரு ) 

சிறையக மொருவார் முதற்பொருள் வேண்டார் சினைப்பொரு ளேகொடு 
விற்பார் , குறைமொழி கிளவார் கடனெனல் குறியார் கூட்டெனல் கனவினு 
மறியா, ரறைபொருளளவைக் கதிகள னஞ்சா ராதரூ பத்தையே யளப்பா , 
ருறையிவர் புரிவா ணிகமிணை யிலதென் றொப்பில்வா ணிகருமுள் வியப்பார் . 

உற்றபொற் கலம்பெ யமுதமே யெனினு மொருவர்வாய் வைத்திடி 
லொற்கர் , துற்றவர் களும் வாய் வைத்திடார் பலருஞ் சுவைத்தில் பொதுமட 
மாதர் , பொற்றவா யூற லிழிந்ததென் றெள்ளிப் போயவர் செல்வருள் யாவர் 
மற்ற தன் புனித மென்சொல்கே னழல்வாய் வைத்துவர னோர் நுக ரவியே. ( ) 

கோதறு வனப்பா லுறுப்பினா லன்பாற் குறைவற நிறைந்தபே ருரிமை , 
மாதரு மிருக்க வர்முகம் விரத்தி வந்தவர் போல நோக் காரா , யாதுகா 
ரணமோ விரவொடு பகலு மாடவ ருளநனி மயங்க , றீது தீரனைய பரத்தை 
யர் முன்பு செய்தவ மன்றியென் னுளதே. 

(300 ) 
விரிபொழி லாரூர்ப் பரத்தையர் நாளும் வெறுப்பன செய்யினும் விருப் 
பென் , றரியன வாக வுவப்பர்மற் றவர்பா லளித்தன யாவையு மறப்பர் , வரி 
கெழு முறுப்பு முதலிய பிறவு மறந்திடார் கனவினு மென்றான் , முரிவிலா 
டவரம் மாதரைச் சீவன் முத்தரென் றெண்ணீனர் போலும் . ( காக ) 

உரியகா ரிகையைக் கடையிலப் பெயருக் குறுபொரு ளாமென வெறுத் 
துப் , பிரியமுற் றவரை வெறுக்சைய சொன்னப் பேசொரு மொழியமர் வல் 
லொற் , றிரிதர மெலித்துத் தொடர்மொழி செய்வா ரிருந்தெரு வளமையென் 
னுரைத்தா, மரியால் லொழுக்கம் பூண்டவே ளாள ரம்மறு கியல்புசற் றுரை 
ப்பாம் . 

( க்க ) 
வேளாளர் வீதி , வேறு . 
வான் றரு மருந்துங் கைப்ப மடைத்தொழிற் புலவர் கூடி 
யான்றநல் விருந்து நோக்கி யடு மடைப் பள்ளி வாய்தல் 
கான்றகுய்ப் புகையைஞ் ஏற்றுக் காவதங் கமழு மென்னிற் 
சான்றவ ராய வேளாண் டலைவர்தந் திருவென் சொல்கேன் . ( கசுக ) 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


( ககஉ ) 


( கககூ ) 


( ககச ) 


( கரு ) 


ஒடிவில்சீ ரிளைசை மாற ருவந்து பன் முசமன் கூறி 
யடியவர்க் கமுது நல்கி யரும்புகழ் படைத்த வாறு 
வடிவம ராரூர் வேளாண் மாக்களை நோக்கி யென்றாற் 
படியின்மற் றவர்போல் யார்க்கும் பரிந் தமு தளிப்பார் யாரே . 
ஈகையி னாரூர் வேளாண் டலைவர்க ளெனைய ரென்னி 
லோகையின் யாரும் யாவு முாைக்குமு னுணர்ந்தளிப்பா 
ராகையி னிவரை வாய்வின் டறைந்தபி னுணர்ந்தளிக்குஞ் 
சாகையி னிறைந்த தெய்வத் தருக்கொலோ நிகரா நிற்கும் . 
உறையருள் புனிதந் தண்மை யொப்புர வொழுக்கம் வாய்மை 
யறைதரு சிவசம் பந்த மரும்புக ழியல்பின் வாய்ந்து 
மறைநவில் கமலை வேளாண் மாந்தர்வான் றெய்வக் கங்கை 
நிறைபெருங் குலத்து தித்த நீர்மையை விளக்கி வாழ்வார் . 
தனைத்தவிர் புலமை யாளர் தராதரந் தெரிதல் செம்பொன் 
மனைத்தலை யமர்ந்தன் னார்சொல் வண்டமிழ் நனிபா ராட்ட 
னினைத்தவை முகம னோடு நிரம்புறக் கொடுத்த லாதி 
யனைத்தினுஞ் சமான மில்லா ரதின் முதல் குறைந்த துள்ளார் . 
உடுத்தபுல் லூரியார் குண்டை யூர்க்கிழ வருக்கு முன்னாட் 
கொடுத்தநெல் லவர்க ளத்தோர் குவியனெல் லேக வர்ந்து 
விடுத்ததெவ் வாறென் முலோர் பாணர்க்கா மிகுவெங் காவ 
லடுத்தகை தவன்பண் டாரங் கவர்ந்தவர்க் கரிய தாமோ , 
மறையவர் மன்னர் நாய்கர் வாழ்குந ருலகத் தென்ன 
வறைதரு செஞ்சொ லன்னா ரமைத்தசெஞ் சொல்லா லாமே 
னிறையுமற் றவர் தம் வீதி நெடுவள மறையப் போமோ 
வுறையிளங் கோக்கள் வீதி வளமையு முாைப்பாஞ் சில்ல . 

வைசியர் வீதி . 
கனநிறை தெங்கு வாழை கந்தியொண் குலைசெங் கன்ன 
லினநிறை யலங்க லாதி யாத்துவா னணவ மேய 
சனநிறை பந்த ரோடு தழைதரு நியம நாயேன் 
மனநிறை தியாக ராசர் வசந்தமண் டபமே நேரும் . 
பல்பொருள் விலைக்கு வாங்கிப் படர்குநர் குழாங்கள் கண்டோர் 
சில்பொருள் களும்வை யாது செறியவிற் றனரோ வென்பார் 
செல்பொருண் மிகுதி யுள்ளுஞ் சிலநிய மத்துக் கண்டோ 
சொல்பொரு ணாய்க ரின்னு மொன்றும்விற் றிலரோ வென்பார் . 
ஓடிவினீள் சரக்கு மூடை யொனறன் பி னொன்று மோத 
நெடிதிரு பாலுங் கையிற் பற்றினர் நிரைந்து செல்வா 


( ககசு ) 


( ககஎ ) 


( ககஅ ) 


(காக ) 


திரு நகரப்படலம் . 


சரு 


( க 20 ) 


( கஉக ) 


( கஉஉ ) 


(கஉங ) 


ரடியவர்க் கெளியா ராடா தாடவல் லவரெம் மையர் 
வடிவமா ராழிப் பொற்றேர் வடம்பிடித் திழுப்பார் மான . 
பாவிய கடன்மு கந்து பயோதரம் பொழிநீர் முற்று 
மாவியல் புடவி யன்றி மற்றுமொன் றேற்ப துண்டோ 
மேவிய திசைமுகங்கள் விடுபல பொருளு மேற்ப 
தாவிய வாரூர் நாய்க ராவண மன்றி யின்றே . 
பெருந்தி விடுப்ப வேற்றும் பெய்ம்முகி லேற்ப வீந்து 
மருமையின் விளங்கு மாழி யல்லதெ னுவமை சொல்கே 
னொருதிசை விடுப்ப வேற்று மொருதிசை யேற்ப வீந்தும் 
பொருவற விளங்கு மாரூர்ப் புகரிலா வணத்திற் கம்மா . 
இருட்டரித் தொளிரா நிற்கு மினமணித் தொகையுஞ் செங்க 
திருட்டரித் திடுவிற் பூணுஞ் சிந்தின கிடத்த லாலே 
யருட்டரிப் பவர்கள் சூழு மாரூர்நன் னியமம் புக்க 
குருட்டரிப் பாற்கு நாமங் குபோனென் றியம்ப லாமால் . 
காமரு கண்ணன் போல்வார் காதலிற் புணரு மெண்ணில் 
பூமரு வோதி யார்க்கும் பொற்கல நவமணிப்பூண் 
மாமரு வியகாம் பாதி வாங்குவா னடுப்பின் முற்றுந் 
தூமரு வொருவர் நல்கத் துணிவரோ ரிருத்தை தன்னில் . 
எப்பொருள் வினவி னாலு மினப்பொருளுரையா தீவா 
ரொப்பொரு வருமில் லாதா ரொண்பொருட் பெரியர் மேவு 
மப்பொரு விகந்த வீதி யமைதரு வளமென் சொற்றாஞ் 
செப்பொரு திகிரி வேந்தர் தெருவளஞ் சிறிது சொல்வாம் . 

அரசர் வீதி . 
விரிகதி ரம்பொன் மாடம் வெள்ளொளி வயிர மாடம் 
புரிதரு கமல ராகம் பொலிதரப் பதித்த மாடங் 
கரியவொண் ணீல மாடங் காமர்வை டூய மாட 
மரிற்ப வொன்றன் மேலொன் றமருமைம் பூத மான . 
மரகத மாட மோர்பால் வயங்குபொன் மாட மோர்பால் 
விரவுற நாப்பண் மேவு மிளிர்சுடர்ப் பதும ராக 
வரமிகு மாட மெங்கள் வழிமுத லேக பாதப் 
புரவல னிடைமேற் காட்சி பொலிதரத் தந்தா லேய்க்கும் . 
ஆடன்மொய்க் களிற்றி னோதை யாழியர் தேரி னோதை 
பாடலத் தாரி னோதை பல்லிய மியம்பு மோதை 
கூடலர்க் கசனி யன்னார் குரூஉக்கழ லோதை மாத 
ரேடலர்க் குழல்வண் டோதை யெழுகட லடைக்கு மோதை . 


( உச ) 


( கஉ ரு ) 


( கஉசு ) 


( கஉஎ) 


( கஉ அ ) 


சாசு 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


5 


( கஉகூ ) 


( க x0 ) 


( கஙக ) 


( கஙஉ ) 


பண்ணினு மின்சொன் மாதர் பாய்புலி யனைய மைந்த 
ரெண்ணினும் பலரா வன்னா ரிணமலர்த் தொடையல் சிந்தும் 
விண்ணினு மரிய தேன்பல் வீதியும் பரவலாலம் 
மண்ணினும் , வண்டு மொய்க்கு மற்றதும் பூவே யன்றோ. 
சேவென்றி குறும்பூழ் வென்றி சிவல்வென்றி சிறுகட் கோட்டு 
மாவென்றி சேவல் வென்றி வாம்பரி வென்றி பொற்றேர்த் 
தாவென்றி பூவை வென்றி தகர்வென்றி பலவுங் கொள்வார் 
தூவென்றி வேற்கை யண்ண றுணைபவர் குழாங்க ளெங்கும் . 
மருமலர்க் கழுநீர் மாலை மணஞ்செய்திண் டோன் னெங்கள் 
குருபரன் முன்ன மன்னர் கோலங்கொண் டமர்ந்த வுண்மை 
யிருள் கடிந் துலகங் காக்கு மிரவிதன் குலத்து வேந்தர் 
பொருண்மலி மாட வீதிப் பொலிவள நோக்கற் கன்றே . 
அறநெறி திறம்ப லில்லா வநபாயன் வழியிற் றோன்றித் 
திறநெறி யுண்மை யோர்ந்து சிவநெறி சார்ந்து மற்றைப் 
புறநெறி தடிந்தார் வீதிப் பொலிவள முரைக்கப் போமோ 
மறநெறி யொழிந்து வாழு மறையவர் வீதி சொல்வாம் . 

மறையவர் வீதி . 
நிழன்மணி மோலி வேந்த ராதியர் நெடுங்கை கூப்பக் 
கழலுறா முதன்மை வாய்ந்து கருதுபன் மறையு மோர்ந்து 
தழலுரு வுடைய கோவைத் தழலிடைக் கண்டு போற்றி 
யுழல்பவ மேழுஞ் சாரா தொதுக்கியர் தணர்கள் வாழ்வார். 
மதிநுத லுரியா ரட்ட மாசிலின் னமுது நாளு 
மதிதியர்க் கன்பி னூட்ட வப்பெயர் விகுதி தீர்ந்தார் 
துதிதரு பெயரா ளீன்ற சுதர்க்கினி தூட்டு வார்கள் 
விதிவழி மறையோ ராற்றும் வேள்வியின் னமுது மாதோ . 
ஆக்கமு மழிவு நாவா லமைத்திட வல்லார் தெய்வத் 
தேக்கமழ் கொன்றை வேணிச் சிவபிரா னடியே யுள்வார் 
நீக்கமில் லாது நாளு நிகழ்பசு வுடம்ப ழித்து 
மோக்கமுஞ் சுசியு மோவாத் தண்மையு முற்று வாழ்வார் . 
தண்ணிய முளரி தோளிற் றாங்கியுத் தாவா வெம்மை 
யண்ணிய முளரி யங்கை யமைத்து மீண் முளரி தந்த 
கண்ணிய முளரி கொண்டு காமரு தழல்வ ளர்த்தும் 
புண்ணிய முளரி வாழ்க்கைப் புலவனும் புகழ வாழ்வார் . 
மாத்தட நதியிற் காலை வயங்குற மூழ்கி யீரங் 
கோத்தவொண் கலைபின் போக்கு கோவணப் பொலிவிற் சூழ்ந்தே 


( கந ங) 


( கஙச ) 


. 


( கஙரு) 


( கஙசு ) 


கிரு நகரப்படலம் . 


சஎ 


(சஎ) 


( கங அ ) 


( கஙக ) 


( கச ) 


யார்த்தவிர் சிலம்பு பொங்க வந்தணர் மடவா ரம்பொ 
னீர்த்தசும் பிடையிற் றாங்கி நிரைநிரை யடை சீர் மல்கும் . 

ஆதிசைவர்வீதி . 
பொருவறு கருணை வள்ளல் பொதுச்சிறு பெனவ குத்த 
வருமறை யாக மங்க ளையமுற் றொழிய வோர்ந்து 
திருமலி பரார்த்தத் தோடான் மார்த்தமுஞ் சிறப்பப் பூசித் 
தொருவில் சீர் புனைந்த வாதி சைவர்த முறையுள் பல்ல . 
அந்நக ராதி சைவ ராகம் பாடந் தங்கள் 
பன்னருஞ் சிறாருக் கோதம் பஞ்சரக் கிள்ளை பாங்கர் 
நன்னயத் துடனிருந்து நாவுறப் பயின்று தங்கண் 
முன்னர்வந் தவருக கோது முனிவரு மிறும்பூ தெய்த . 
ஓதிய கலையி னான்மற் றொழுக்கினாற் குறைபா டில்லா 
வேதியர் வீதி சொற்றா மேன்மைசா றெய்வ நீற்றுச் 
சோதியர் திருக்கூட் டச்சீர்த் தூயர் தந் திரும டங்க 
ளாதிய பிறவுங் கூறி யாலயச் சிறப்புஞ் சொல்வாம் . 

பல்வகைக் கல்விச்சாலைகள் முதலியன . வேறு . 
எழும தங்கள் பத் தழகுமுப் பானிரண் டுத்தி 
தழுவி யாங்கெடுத் தொருபது குற்றமுந் தள்ளி 
முழுவி ருத்தியின் விதிவிலக் கமைதிமுற் றுணரப் 
பழுதின் மாணவர்க கிலக்கண முணர்த்துநர் பலரால் , 
விடாதரும்பதத் துறுபொரு ளுணர்தர விளக்கிக் 
கடாய்வி த்ெதமை பொருளணி வனப்பெலாங் காட்டித் 
தடாத நுண்மையி னறமுத னான்கினுந் தாழ்வு 
படாத காப்பியப் பாடஞ்சொல் வார்களும் பலரால் . 
பேய ராயுலோ காயதன் முதலியோர் பிதற்று 
மாய வார்த்தைக டெரித்தவை முழுவது மறுத்தே 
யாய முப்பொரு ளுண்மைதேர்ந் தமைதர வன்பிற் 
பாய சாத்திர பாடமோ துநர்களும் பலரால் . 
சிவபி ரான்றிரு வடியருச் சனை புரி திறமு 
முவமை தீரத னாலுறு பயனுமற் றுள்ள 
கவலை தீர்நிய மம்புரி விதிகளுங் கருத்திற் 
நவவி ராவுமா றாகமஞ் சாற்றுநர் பலரால் . 
உற்ற சீடர்பக் குவமுணர்ந் தொண்கண லூற்றாற் 
பொற்ற வாக்கினாற் பாவனை யாற்புக லூலான் 


( கசக ) 


( கச 2 ) 


( கசங ) 


( கசச ) 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


( கசுரு ) 


( கசசு ) 


( சஎ ) 


( 1 சஅ ) 


மற்ற யோகத்தா லவுத்திரி யான்மல மாய்த்தா 
சற்ற வின்பத்து ளழுத்துவார் களும்பல ராங்கண் . 
சடையர் நீற்றொளி மேனியர் கண்மணி ததைந்த 
தொடைய ரைந்தெழுத் தழுத்திய மனத்தினர் தூய 
நடையர் வாய்மையர் நற்றவர் நகுநறுங் காவி 
யுடையர் வாழ்திரு மடங்களும் பற்பல வுளவால் . 
கடைய னேனுளும் புக்கமர் நக்கசெங் கழுநீர்த் 
தொடையர் சந்நிதி யடைந்துகா லந்தொறுந் தொழுதும் 
புடைம டந்தை மற்றவர்விளை யாடன் மெய்ப் புராண 
மடைய வோர்ந்து நாள் கழிப்பவர் பற்பல ராங்கண் . 
ஒப்பி லாவிறை யடியருச் சிப்பவ ரொருபா 
லொப்பி லவ்வடி மனம் புதைத் துறைகுரு ரொருபா 
லொப்பி லாவ புராண நூ லுணர்பவ ரொருபா 
லொப்பி லாலயப் பணிபுரிந் துவப்பவ ரொருபால் . 
யாது சாரினு முன்புடற் குளதொடர் பென்னுஞ் 
சாது நீர்மையர் தழைபர சிவத்திடை விழிப்பு 
மோது மாபவஞ் சத்திடை யுறக்கமு முற்றார் 
தீது நன்றுறாத் திருவினர் பற்பலர் செறிவார் . 
கொம்மை வெம்முலைக் கோற்றொடி யார்மயல் கொண்டு 
தம்மை நள்ளிருள் வலியவந் தணைப்பினுந் தாயென் 
றெம்மை யாளுமற் றவர்நினைப் பாரெனி லென்னே 
மும்மை ஞாலத்து மவர்க்கிணை யுண்டுகொன் மொழிய. 

சத்திரங்கள் . 
தளவ ரும்புநே ரடிசிலொண் பருப்புநெய் தயிர்பால் 
வளவ ருங்கறி வருக்கமின் சிற்றுணா வகைகள் 
பிளவி னூறிய காய்பெருங் கனிமுதற் பிறவு 
மளவில் யாவரு மருந்து சா லையும்பல வாங்கண் . 
வந்து வந்தினி தருந்துவார் பலரவர் மகிழ 
முந்து நின்றுப சரிப்பவர் பலர்சுவை முதிர்வி 
னந்து பல்லுணாப் படைப்பவர் பலர்புது நறும்பூச் 
சந்து வேண்டுபு வெறுப்பால் குநர்பலர் தழைய . 
குவைய தண்டுலங் களை குநர் தொகுதியுங் குன்றாச் 
சுவைய பல்கறி திருத்துநர் தொகுதியும் தோய்ந்த 
செவைய வெண்டயி ரளக்குநர் தொகுதியுஞ் செறிபா 
கவைய வாவிலை நல்குநர் தொகுதியு மளவில் . 


( கசக ) 


(கரு ) 


( கருக ) 


( கருஉ ) 


( கடுகூ ) 


மகாமகோபாத்யாய , டாக்டர் 
உ . வே . சாமிநாதையர் நூல் நிலையம் 
திருகையும் பிசன்னை :20 .. 


சக 


( கருச ) 


( கக்கு ) 


( கருசு ) 


தண்ணீர்ப்பந்தர்கள் . 
நெறிய வாய் நடப் போர்முத லோர் பலர் நிரம்பச் 
சிறிய தாசினி யெனப்பரந் துயர் செழும் பந்தர் 
நறிய பாடல் மாதிய கலந்ததூ நன்னீ 
ரறிய மேவுபல் லிடந்தொறும் வயங்குவ வம்மா . 
நிதிவளத்தையே புகலுகோ நீதிமுற் றமை நுண் 
மதிவ ளத்தையே புகலுகோ நுகரும்வண் போகப் 
பொதிவ ளத்தையே புகலுகோ பொலிந்துபல் லறமு 
முதிவ ளத்தையே புகலுகோ சிற்றறி வுடையேன் . 

திருக்கோயில் . வேறு . 
மன்னுகட லுடுத்த புவி மடந்தையிரு தயகமல 
மென்னுநக ரதனாப்ப ணேழுலகு மெடுத்தேத்தத் 
துன்னுதுணங் கறலொழியச் சுடர்விரிசெம் முழுமணியும் 
பொன்னுநனி கொடுவிளங்கும் புண்ணியனார் பூங்கோயில் . 
ஏற்றமிகு மாங்கடைந்தெம் மிறைவர்கழ றொழுபவர்வான் 
போற்றவுயர் சிவலோகம் புக்குறைதற் கேறும் வகை 
தேற்றமடைந் தமைத்தநெடுஞ் சேணிகளோ பொன்னாலுஞ் 
சாற்றருநன் மணியாலுஞ் சமைத்துயர்பல் கோபுரங்கள் . 
திருகுசினத் தடுமறலி தென்றிசைவெந் நகர் நுழைவார் 
பெருகுகருக் குழிநுழைவார் நுழையாத பெருவாய்தல் 
கருகுமிரு டடியுமணிக் கதிர்செயளிந் தமுநிலையு 
மருகு தலில் சுடர்ப்புதவு மமைந்துவிளங் குவநாளும் . 
இந்துதவழித்தளிமே வெங்கடியா கப்பொருளை 
வந்து வழி படலன்றி வானவர்காள் கவரமன 
முந்துவிரே லுடன் முறிய முட்டுவமென் றுறைவனபோ 
னந்துமுயர் மணி மதின்மே னன்குறையும் விடைகள் பல . 
வரமிகுதே வாசிரயன் மண்டபமென் றுளதொன்று 
புரவு மணி செறியுமதன் பொற்பினையா னென்னுரைக்கேன் 
விரவியதை நீங்கமன மேவாமை யானன்றோ 
பரவடியர் பெருவீடும் வேண்டாது பணிபுரிவார் . 
மன்னிவள ரருள் பெறுவான் மாலயனிந் திரனமரர் 
துன்னிவணங் குறுபோழ்து தூவுநறு மலர்பலவு 
மின்னியொளிர் முன்றிலெலா மிகப்பொலியும் வளமுணர்ந்தே 
பன்னினர்போ லும்புலமைப் பண்பினர்பூங் கோயிலென.. 


( கருஎ ) 


( கசு o ) 


O 


(கசுக ) 


எ 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


முதிரொளிசெய் வன்மீக முளைத்தெழுந்த பெருமானைக் 
கதிரவன் முன் வழிபட்ட காரணம்வே றியாரறிவார் 
வெதிரெழுமற் றவன் மேய விளங்குவிமா னம்போல 
வெதிரறுசே யொளிதானு மியைந்துபரப் புதற்கன்றே, 


( கசுஉ ) 


அவித்தபொறி யாருளஞ்சே ரழகரலாக் கசைத்தருள் கட் 
செவித்தலைவ ரினிதுறையுந் தெய்வவா லயங்கள் பல 
சாவித்தகையா வரணபிர தக்கணஞ்செய் மெய்யன்பர் 
குவித்தகரம் விரித்தல் செயக் கூடாது மிடைவனவால் . 


( கசுகூ ) 


( கசுச ) 


( கசுடு ) 


( கசுசு ) 


அங்கணுயர் சுரதடமு மமைத்தபடி மரகதவிற் 
பொங்கவதி னனிமூழ்கிப் பொலிமேலைக் கோபுரமுந் 
திங்களணி விடங்கர்திருச் சேவை செய மால்படுக்கைச் 
சங்கநெடுங் கடலொடுமத் தலைவந்து நிற்றல்பொரூஉம் . 
தங்களிறை திருமகட்குத் தடவரைக ணனிகொடுத்த 
துங்கமிகு திறையென்னச் சுடரொளிய மணிபலவு 
மெங்கள் குடிக் கொருமுதலா யிலங்குகம லாம்பிகைவா 
ழங்கனக மணிக்கோயி லகம்புறமும் விளங்குவன . 
புறமதின்மே கலையடுத்த புரிசைகலை யாப்புனைந்த 
நிறமலிபூங் கோயிலெனு நேரிழைக்குண் மதில்வதனம் 
விறன்மிகுபுற் றிடங்கொண்டார் விமானமதற் கிடக்கண்ணே 
திறல்விடங்கப் பெருமாள்சோ திவிமானம் வலக்கண்ணால் . 
மிகுமெழிலக் கண்மணியின் மேவியசிந் தாமணியை 
நகுமலர்வாழ் வுடைப்பிரமர் நாரணரிந் திரரமரர் 
தொகுமுனிவர் முதற்பலருந் தொழுவதற்கு வந்துவந்து 
புகுவர்தினம் வந்து வந்து புகுவதற்கு மிடமின்றி . 
அருமலர்செங் கரத்தேந்தி யரியயனிந் திரன்முதலோர் 
பொருவிறிரு முன்புவளி புக்கியங்கா வணநெருங்க 
றிருவுளத்திற் குறித்தன்றே செவ்வந்தித் தோட்டினர்கான் 
மருவுறமற் றெப்புறத்தும் வாய் தலமைத் துறைகின்றார் . 
பிணையடியர் குறைக்கி ரங்கிப் பெருமானீ யெழுந் தருளிற் 
றுணையடிகள் கன்றமுனந் தூது சென்றாற் போலடையா 
தணைகுதியென் வெரிவெர்ந்தென் றருணோக்கி நிற்பது போ 
லிணையில்விடங் கப்பெருமா ளெதிர்நிற்கு மால்விடையே . 
அம்பலத்து ணின்றாடு மடிகண்முன்மத் தளமுழக்குஞ் 
செம்பதுமை மணவாளன் சிரகரகம் பிதஞ்செய்ய 


( ககஎ ) 


> 


( கசு அ ) 


( கசுசு ) 


நைமிசப்படலம் . 


ருக 


நம்புமவன் மணிமார்பத் திருந்தாடு நம்பன்முனம் 
வம்புமலி தொடைச்சுத்த மத்தளமேன் மேன்முழங்கும் . 


( கஎ 0 ) 


(கஎக ) 


( கஎஉ ) 


சுத்தவித்தை முதலாகத் தூய மறை பகர்சுத்த 
தத்துவங்க ளோரைந்துந் தாமென்றே பகர்சுத்த 
மத்தளமு னோரைந்து மாமுகிலின் முழங்குவவென் 
சித்தமக லாதுறையுந் தியாகேசர் திருமுன்னர் . 
உன்னுசிவஞ் சத்தியுயி ருயிர்ச்சத்தி சகமுறையே 
மின்னுமிவை யொன்றுளொன்று வியாப்பியமாய் மேவுதல்போன் 
மன்னுதுவா ரங்கள் செழு மணித்தீப நிரைநிலைக 
டுன்னுவன வொன்றுளொன்று சொல்லும் வியாப் பியமாகி 
நம்புபல முனிவருஞ்செய் நான்மறையி னொலியொருபாற் 
றும்புருநா ரதரெழுப்புந் துகளில்யா ழொலியொருபா 
லம்புவியுய் தரநால்வ ரருளியபாட் டொலியொருபா 
லும்பர்முத லோர்வணங்கி யுருகியேத் தொலியொருபால் . 
அரியயனிந் திரன் முதலா மமரருமம் புவியாடற் 
குரிய முடி வேந்தர்முத லுள்ளவரு மொண்பொன்னும் 
பரிய செழு நவமணியும் பண்பினடி யுறையாவைத் 
திரியவினை வணங்கமலிந் தெங்குமொளிர் வனவவையே . 


(கஎங ) 


( கஎச ) 


பாடன்மலி யத்தளியிற் பருமணிச்சிங் காதனத்திற் 
கூடலுற விடப்பாகங் கொண்ட வெழிற் கொண்டியொடும் 
வீடரிய வரை போழ்ந்த வெள்ளிலைவே னம் 

னம்பியொடு 
மாடரவக் கிண்கிணிக்கா லையனிருந் தரசுசெயும் . 


( கஎரு ) 


ஆகத்திருவிருத்தம் - சிங . 


நைமிசப்படலம் .. 


மருவு தண்மையர் தூயவ ராகி வாழு மாதவப் பெரியர்மே னியின் 
மேல் , வெருவு வெம்மையுந் தூய தன் மையினும் விரவு தன்மையு முடைய 
செம் பரிதி , யொருவ ருங்கதிர் படுவது தகாதென் றுள்ளி யுட்புகுந் தியங் 
குறா வண்ணம் , பொருவில் பைந்தழை துவன்றுறச் சுமந்து பொலிந்து நிற் 
பது நைமிசா ரணியம் . 

(க ) 


ருஉ 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


கடல்கி ழித்தெழுந் திருள்கிழித் துலவுங் கதிர்கி ழித்தெழு காம்பொரு 
தூணத் , துடல்கி ழித்தெழுந் திரணியற் கிழித்தாங் குலாம டங்கல்கீண் டெ 
ழுந்தபுண் ணிகரு , மடல்கி ழித்தெழு தேமலர்க் கொன்றை மரந டுப்பிறை 
வயங்கல் பொற் கண்ண , னடல்கிழித்தெழு வன்றிவெண் மருப்பொன் றந்தி 
வண்ணன்மார் பலங்குதல் கடுக்கும் . 

(உ ) 
சுற்றும் புற்றுற வதனடு முளைத்த சோதி யந்தரு விரவுற வயங்கல் 
பொற்ற டம்புரி சைத்திரு வாரூர்ப் புற்ற கத்தெழு சோதியை மானு 
மற்ற தற்கெதி ரொரு கரும் புன்னை மருங்கு சோதியி லதையொடு நிலந்தாழ்ந் 
துற்றி டுஞ்செயன் மாயனு மாவு முரைத்த சோதிமுன் வணங்குதல் கடுக்கும் .() 
சிறந்த தீஞ்சுளை யகம்புறஞ் சிறவாச் செறிமுள் கொண்டபா கற்கனி நாளுஞ் 
சிறந்த சத்துவ மகம் புறஞ்சிறவாத் திறத்த தாமத முடையதே நிகருஞ் ( கள் 
சிறந்த தீஞ்சுவை புறமகஞ் சுவைகொள் சிறப்பு றாதவித் துடைய மாங் கனி 
சிறந்த சத்துவம் புறமகஞ் சிறவாத் திறத்த தாமத முடையமா னிகரும் . (ச ) 

தடிசி னத்தமென் சாதுநீர் மையர்க்குத் தன்ன மாயினும் பயன்படார் 
சினந்து , கொடிறு டைத்திடு கூன்கையர் கொள்ளை கொள்ள வுள்ளன வெ 
லாங்கொடுப் பார்போற் , படியின் மென்பற வைக்கணுத் தனையும் பயன்ப 
டாதுமும் மதக்கொடுங் களிறு , கடித லைத்திடக் குலை குலைந் துள்ள கனியெல் 
லாமுகுத் திடும் விளப் பலவால் . 

அருக னார்க்குநன் னிழல்புரி தருவென் றறைதல் போக்கவோ வணியி 
ழை மடவார் , பெருக வந்துதைத் திடறவிர்த் திடவோ பெற்ற தம்பெயர்ப் 
பொருட்குமா முக , வொருக யற்பதா கையன்கரங் கொண்டே யுலகி னுக் 
கஞ ருறுத்தறீர்த் திடவோ , முருக சோகமற் றவருறாச் சைவ முனிவர் வாழி 
டங் குடி புகுந் தலரும் . 
வீர மாதவிர் நீவிர்வா ழிடம்யா மேவி நீள்வரி விழிமட மாத 
ரார வந்துவந் தணைப்பது தவிர்ந்தே மரிய நும்மையொத் தனமென நிற்கு 
மீர மார்குர வங்களு மவர்நட் பிரித்த தன்மையா னும்மைமற் றியாமுஞ் 
சார வொத்தன மாலென நிற்குந் தழைத்த வேழிலைம் பாலையும் பலவால் .( எ ) 
உலகின் மேலவர் தமக்கியா தேனு முதவி செய்பவர் யாவரே யெனினு 
மலகி லாதவர் தங்குலம் விருத்தி யாத றிண்ணமே யைம்முகத் தொருவ 
ரிலகு செங்கையிற் கொளநறுங் கனியொன் றீந்த மாதுளை கோதறு கனிகள் 
பலகனிந்தன வதன் 

குல விருத்தி பழமொன் றுள்ளவித் தாய் தரின் விளங்கும் . 
மன்னு கானயா றொலித்திடப் புலியு மானுஞ் சீயமு மாமதக் களிறுக் 
துன்னு நண்பொடு மருவுற மேவுந் தூய நைமிசப் பெயர்புனை யடவி 
பன்று வானயா ஜொலித்திட மதியும் பாம்பு நண்பொடு வதிதர மேவு 
முன்னு தம்பிரான் சடாடவி புரையு முருவ மாத்திரம் வேற்றுமை மாதோ . 


நைமிசப்படலம் . 


கூறு முற்பக றமதுருக் கொண்ட கொண்ட லூர்திகற் பகநிழல் வெறுத்து 
மாறு தீர்தவம் புரியிட மென்று மயிலு மின்குரற் குயிலுந்தம் பெயர்கொள் 
வீறு சேரொரு மாதவ னாளு மேவு தற்கிட மென்றுபைஞ் சுகமு 
மாறு போன்மது வழியுமந் துணர்சே ரவ்வனத்திடை வாழ்வனநாளும் . ( ) 


வேறு . 


( கக ) 


வளமலி போக நல்கு மகபதி பதமும் வண்ட 
ருளர்நறுங் கமலத் தண்ண லுறைதரு பதமு மாயோன் 
பளகறு பதமுங் கான்ற பதமெனக் கண்டோர் மேய 
வளவறு நைமி சச்சீ ரறைதர முற்றுங் கொல்லோ . 
அனையநை மிசத்து வாழ்வா ரடர்வலிக் குலிச வேலார் 
நனையலர்க் கமல மேலார் நறுவிரைத் துளவ மாலா 
ரினையர் தீ மாதி யந்த மெத்தனை யோகண் டுள்ளார் 
தினையள ஆறுந் தாங்கள் செய்தவத் துறக்கண் டில்லார் . 


( க 2 ) 


(கங) 


( 


( 
கச 
) 


பெருகலை யருட்கொப் பாக்கிப் பிங்கலை யிடைமாற் றிக்கால் 
கருகலை யுறாதெ ழுப்பிக் கருங்கலை நிகர்த்தி ருப்பா 
ரொருகலை யிடக்கை வானத் தொளிர்கலை முடிவைத் தார்வாய் 
வருகலை யனைத்து மோர்ந்தார் வற்கலை யுடுத்த மேலார் . 
இருள்வினை யிரண்டு மில்லா ரென்றுமெவ் வுயிர்க்கு நல்லார் 
மருள்படு நெறியிற் செல்லார் மறைமுழு துணர்ந்த வல்லார் 
தெருள்வழி யன்றி நில்லார் தீமொழி மறந்துஞ் சொல்லா 
ரருண்முறை திறம்பக் கல்லா ரவரைமற் றெவரும் வெல்லார் . 
கண்ணிய வின்ப துன்பங் கலக்குமே லுடற்கு முன்பே 
யண்ணிய தெனவி ருப்பு வெறுப்புறா தமைந்த மாண்பார் 
புண்ணிய நீறு பூசிப் போற்று கண் மணியி னோடு 
தண்ணிய வருளும் பூண்பார் தமனிய மோட்டிற் காண்பார் . 
தகவுதித் தொடுங்கும் வெய்யோன் சகமெனும் புணர்மொழிக்க 
ணிகர்நிலை வருமொழிக்கு நிகழ்பொருள் காட்ட வானத் 
தகன்மதி வளர்ந்து தேய்ந்தற் றச்சக போகத் தன்மை 
நகலுறக் காட்டக் கண்டு நச்சுவார்க் கிரங்கு நீரார் . 
பற்றுத லொன்று மில்லார் பகையுற விரண்டு மில்லார் 
முற்றுவெங் காம மாதிக் குற்றமோர் மூன்று மில்லார் 
மற்றுமண் டசமுன் னாக வருகதி நான்கு மில்லா 
ருற்றவா ணவமே முன்னா வுறுமல மைந்து மில்லார் . 
கஞ்சித கரும நாமஞ் சற்றுமில் லாது மாய 
விஞ்சிய வ்ருளி னேறும் வினையுள தாதி னேச 


( கடு) 


( சசு ) 


( 
கள் 
) 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


( கஅ ) 


( ககூ ) 


( 
20 
) 


(உக ) 


வஞ்செழுத் துச்சரிப்பி னடைந்தவா தனைக ணீங்க 
வெஞ்சலின் முதலை யோர்மூன் றிடத்தினும் வழிபட் டுள்ளார் . 
அலங்குசெஞ் சடையா ரைய மாதிமா சடையார் வெய்யில் 
விலங்குபூங் குடையார் ஞானம் விளங்கும்யோ குடையார் செந்தா 
வலங்கெழு படையார் நெஞ்ச வஞ்சகம் படையார் நன்னூ 
னலங்கெழு நடையார் குந்தி நடந்திடு நடையார் யாரும் . 
புகழ்மிகு தரும மேற்றும் பொருவினைக் கலக மாற்று 
மிகழ்விறீ விரத்தை நாட்டு மிருண் மலச் செருக்கை வாட்டு 
நிகழருட் பொலிவு வைக்கு நிறைசிவா னந்த முய்க்குந் 
திகழ்பர சிவபு ராண சிரவண மென்றுட் கொண்டோர் . 
தண்ணிய குணத்தின் மிக்க சவுனக ராதி யாய 
புண்ணிய முனிவர் பல்லோர் பொலிந்தினி திருந்த வேல்வைக் 
கண்ணிய புராண மெல்லாங் கரிசறவுணர்த்த வல்லோன் 
மண்ணிய மணிநேர் சூத மாமுனி வந்து புக்கான் . 
சூதமா முனிவற் கண்டு துண்ணென வெழுந்து தூய 
வேதமா முனிவர் யாரும் விரைந்தெதிர் கொண்டு சென்று 
பாதமா மலர்மேல் வீழ்ந்து பற்பல முகமன் கூறி 
யோதமா கடலிற் பொங்கு முவகையோ டழைத்துப் புக்கார் . 
ஆதனத் தினிதி ருத்தி யருக்கிய மாதி நல்கி 
மாதவ ரிரண்டு பாலும் வயங்குற நேரி ருந்து 
காதலி னணைந்த தாயைக் கண்டுளக் கவலை தீர்ந்த 
கோதன மொத்தே மென்று கூறிட லுற்றார் மாதோ . 
வனமிது பட்டம் யாங்கள் வாரிச வல்லி யெங்கண் 
மனமுகை யலர்த்தும் வெய்யோன் மாதவச் சூத நீயே 
யினமலி யாங்கள் பைங்கூ ழெம்மறி யாமை வேனில் 
கனமுயர் சிறப்பி னீநின் காமர்சொன் மாரி யன்றோ. 
அருண்முத லவய வங்க ளமைந்தமெய்த் தவத்தின் மிக்காய் 
பொருண்மிகு நின்னை யெந்தப் புவனத்தெம் முனிவர் நேர்வார் 
வெருள்கடி சுறவு லாவும் விரிதிரைக் கடனீர் வைப்பிற் 
கிருள்கடிந் துலவுஞ் செங்கே ழினனிகர் விளக்க மின்றே . 
பொருவரு மனச்செம் பொன்னிற் புலவருக் குயிரளித்த 
கருமணி கண்டன் பூந்தாட் செம்மணி கலக்க வைத்தோ 
யிருண்மல மென்னும் பொல்லா னின்னுயிர் சவட்ட நின்வாய் 
வருமுயர் கூற்றை யன்றி மற்றுமோர் கூற்று முண்டோ. 


(22 ) 


( உ x ) 


(உச ) 


(உடு ) 


(உசு ) 


நைமிசப்படலம் . 


( 
ங 
o 
) 


புனைசடை மோலி யண்ணல் பொன்னடிக் கரைசேர்ந் துய்ய 
வினையலை சுருட்டுஞ் சன்ம வேலையைக் கடத்து நாவாய் 
வனை புகழ் முனிவர் கோவே வயங்குநின் னாவா யென்னிற் 
கனைகட லுலக மாயுங் காலத்துங் கவற்சி யின்றே . 

(உ எ ) 
வளியுளர் புவன வைப்பின் மன்பதை யெல்லா முத்தி 
யெளிதுற வருந்த கோடி யிருந்தல முதன்மும் மூன்றா 
வளியுளர் கடுக்கை வேணி யண்ணலா ரமர்ந்தா ரன்றே 
தெளிதர வவற்றுளைய சிறந்ததொன் றுரைக்க வேண்டும் . 

( உ அ ) 
ஆய்ந்தினி தெமக்கு ரைக்கு மத்தல மோத்தின் சென்னி 
யேய்ந்ததாய் நெடுந்தூ ரத்தே யிருந்துளத் தெண்ணி னாலும் 
வாய்ந் திட நேர்கண் டாலும் வாயுரைத் தாலுந் தீமை 
காய்ந்து பல் போக மெல்லாங் காதலிற் கொடுப்ப தாகி 

( உக ) 
திகழ்சிவ ஞான வுண்மை செறிப்பதா யொன்றி ரண்டற் 
றிகழ்வற விளங்கு முத்தி யின்பமும் புணர்ப்ப தாய்மெய்ப் 
புகழ்மிகுந் திருக்க வேண்டும் புனிதவாய் மலர்தி புன்மை 
யகழ்தரு மான்மியத்தோ டையவென் றிரந்தா ரையர் . 

( 
ஐயர்த மாற்றங் கேட்ட வையனு முவகை துள்ளச் 
செய்யமற் றென்னைச் சொல்வான் சிறந்தமற் றெனைச்சொல் வானென் 
றுய்யவந் தருள்பு ராண முள்ளன வெலாமுட் டுள்ள 
மெய்யவிர் தரூம னத்துச் சிறிதுபோ தெண்ணி விள்வான் . 

( ஙக ) 
புண்ணிய முனிவிர் போதம் பூத்தொளிர் தருதும் முள்ளத் 
தெண்னிய தழகி தாகு மிடித்திடித் துரைத்த போதும் 
பண்ணிய தவமுன் னில்லார் பற்றிடார் சிவபு ராணங் 
கண்ணிய வனைத்துங் கூட்டுங் காரண மதுவே யாமால் . 

( தூஉ ) 
புகழ்மிகு மநந்த சன்ம புண்ணிய மிகுதி யார்க்கே 
திகழ்பர சிவபு ராண சிரவண வாஞ்சை யுண்டா 
மிகழ்தரு மநந்த சன்ம மியற்றிய பாத கத்தோர் 
நிகழ்தரு சிவபு ராண நிந்தையே கூறி மாய்வார் . 

( ங ங .) 
நிறையருட் சிவபு ராண நிந்தை கூ றியவன் மூடர் 
கறைதவி ராக மத்தைக் கண்ணிய மறையை யந்த 
மறைமுடி யமரு முக்கண் வள்ளலை நிந்தித் தோரா 
யறை நெடுங் கால மெல்லா நரகமு மழுந்தி மாய்வார் . 

( கூச) 
ஆதலிற் சிவபு ராண சிரவணத் தாசை மேவன் 
மேதகு முனிவீ ரெல்லா வேதமு மரிய தென்னுங் 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


( கூடு ) 


காதலிற் புனைந்து போற்றிக் கவர்த்திடா மனங்கொண் டம்ம 
தீதறக் கேட்க மேவ லதனினு மரிது செப்பின் . 
அருந்தவப் பெரியிர் நீவி ரறியாத தொன்று மில்லை 
திருந்தமற் றெனைச்சொ லென்று தெளிந்தநீர் வினவு மாற்றம் 
பொருந்துமற் றெனக்கு மிக்க புண்ணியம் புணர்த்தற் கன்றோ 
பெருந்திற லினைய செய்கை பெரியவர்க் குரிய மாண்பே . 
வலம்புரி கழனி நீரூர் வளவர்கோ னாட்டிற் காரூர் 
நலம்புரி மாடந் தேரூர் நகுமறு குடைய சீரூர் 
கலம்புரி முலையார் போரூர் கணையடு சிலையார் சேரூர் 
நிலம்புரி தெய்வப் பேரூர் நிறைசெல்வத் திருவா ரூரே . 


(ஙசு) 


( ங எ ) 


(ஙசி ) 


(ஙக ) 


( 50 ) 


பொழியரு ளந்த ணாரூர்ப் பொலிவையென் புகல்கோ நாளு 
மழிவிலத் தலத்துக் கொப்பா வமர்தல மெங்கு மின்று 
கழிதரு மபிமா னத்தாற் கமலைக்கு மொப்புண் டென்று 
மொழிபவர் நெடுமறைக்கு முழுவிரோ தியர்க ளாவார் . 
கடையுற லென்று மில்லாக் கமலையை யடைந்த மேலோ 
ரடைதரு தவத்தீரப்போ ரமைந்தவக் கரமோர் மூன்று 
ளிடைகடைப் பொருள்போற் றோற்ற மெய்துவ ராதி யந்த 
நடைமுழு துணர்வ ராதி நடுப்பொரு ளுற்று வாழ்வார் . 
காருரு நெடிய மாயோன் கஞ்சனிந் திரன்முன் னானோர் 
பேருரு நனைத்து நெஞ்சம் பெட்டன யாவு மெய்து 
மோருரு வேனு மில்லா னுருவெனுந் தேவ தீர்த்த 
நீருரு நோக்கு வோர்க்கு நெருப்புரு வினைக்காட் டிற்கே . 
கமலமார் தெய்வ வாவிக் கமலமூழ் கிடுவோர் சங்கங் 
கமலமா நிதிகொள் வார்கட் கமலமா யிரமெய்க் கொள்வார் 
கமலமே லிருக்கை கொள்வார் கமலமென் கரங்க ளாற்கால் 
கமலமான் வருட நாட்டக் கமலநித் திரைகொள் வாரால் . 
சீலமி லமணர் பாலே குருடுநற் சீலம் பூண்ட 
சாலமெய் யன்பர் பாலே விழிப்புமுன் றந்த தெய்வக் 
கோலநீர் பவஞ்சப் பாலே குருெெமய்ப் பரசி வத்தின் 
பாலவாம் விழிப்பு நல்க லரிதுகொல் படிந்து ளார்க்கே . 
புற்றிடங் கொண்ட மூர்த்தி பூசைகைக் கொண்டு பன்னூல் 
கற்றிடங் கொண்ட கெஞ்சீர் கருப்பைசா ராதொ ழிந்தோர் 
மற்றிடங் கொண்ட வாரி மணலினும் வயங்க வானத் 
நூற்றிடங் கொண்ட வெண்ணி லுவிேனும் பலரான் மன்னோ. 


( 


( சக ) 


1 


( சங ) 


நைமிசப்படலம் . 


களங்கறை யானி யற்றப் போகிவாழ் வதுக ழிந்து 
வளங்கெழு போகி யாற்றக் களங்கறை யான்வாழ் கின்ற 
விளங்குறு புற்றுச் சூழு மிக்கவன் புற்றுச் சூழ்வா 
ருளங்குடி கொண்டு பாச மொறுத்திடு மிலிங்கம் பல்ல . 


( சசு) 


வேறு . 


நலம்பூத்த கயிலாய மேயபிரான் பாற்றெளிந்த நந்திப் புத்தேள் 
வலம்பூத்த சனற்குமா ரனுக்குமகிழ்ந் துரைத்திடவம் மதியான் மிக்கோன் 
புலம்பூத்த வாதரா யணற்குரைப்ப வனெனக்குப் புகல்பு ராணம் 
பலம்பூத்த மூவாறு ளிருநான்கே னையர்க்கரற்கோர் பத்து மாதோ . ( சாரு ) 
சிறந்தவொரு பத்தினுளு மோரிலக்கங் கிரந்தமுடைச் சீர்சால் காந்தத் 
துறந்த புகழ் நாகரகண் டங்கமலா லயப்பெருமை யுரைக்கு மந்த 
மறந்தடிமான் மியமாதி யுத்தரமென் றிருவசையாம் வயங்க வற்று 
ளறந்தழைமா தவத்தீர்பூ ருவபாக முன்னர் நுமக் கறைந்த தாகும் , 
உரைசெறியுத் தரபாக மிதுசாறு மொருவருக்கு முரைத்த தில்லை 
தரை புகழ்மற் றதுவொன்றே யிம்மை மறு மையுங்கதியுந் தானே நல்கு 
நிரைபொழியுந் தீம்பாலுந் தேம்பாகு மின்னமிழ்து நிகரு றாத 
விரைகமழஞ் சுவைபொழியு மற்றது தான் முற்றுறவென் விளம்பு மென்னின் . 
நாஞ்செய்த தவத்தால்வா னுலகுதலை கவிழமறை நான்கு மேத்த 
வாஞ்செய்த பணை சூழத் தலத்தரியா சனத்தயில்வே லண்ண லோடுக் 
தேஞ்செய்த மலர்க்கூந்தற் றேவியொடும் வீற்றிருக்கும் தியாக ராசர் 
தாஞ்செய்த விளையாட லொருமுந்நூற் றறுபதவை சாற்று மாலோ. ( சஅ ) 
வளையாடல் பயில்குடங்கை மாயன்மணி மார்பகமு மதுப்பூ மல்கிக் ( ஞெண் 
கிளையாடல் கொளுந் தருவா னமும் வெறுத்துப் பெடையினொடு கெழுமி யே 
டளையாடல் புரிபணையா ரூரமர்நந் தியாகேச ரருளிச் செய்த 
விளையாடல் போல்வதொரு மான்மியமு மெங்குளது விள்ளுங் காலே . ( சக ) 
புண்ணியமார் தருமாரூ ராடரவக் கிண்கிணிக்காற் புலவர் கோமான் 
பண்ணியவிவ் விளையாட லெனக்குரைக்குங் கான்முதிர்ந்த பத்தி வாய்ந்து 
கண்ணியநற் றவத்தார்க்கே யுாைக்கெனவென் னாசிரியன் கரைந்தா னவ்வா 
நண்ணியமெய்த் தவத் தீர்நீ ராதலினா லறைகுவனென் றருளுஞ் சூதன். ( 50 ) 

ஆகத்திருவிருத்தம் - சருங . 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


முதலாவது . 


(க) 


(உ ) 


( ங ) 


( ச ) 


வன்றொண்டை மதகயநேர் மைந்தரொடு பந்துகொடு 
நின்றொண்டை யல ராடு நிறைபாலிப் பெருந் திருநா 
டின்றொண்டை வாயுமையா ளிடப்பாகத் தெம்பெருமான் 
நன்றொண்டை யுளநாடு தமிழ்த்தொண்டை வளநாடு . 
நன்காஞ்சி முதலைந்தே நாப்பயிலக் நாட்டுநடுக் 
கொன்காஞ்சி யுமைதழுவக் குழைந்தபிரான் விழைந்தபதி 
மென்காஞ்சி காமரப்பண் மிடறுதிறந் தளிபாடுந் 
தென்காஞ்சி மரப்பொழில்சூழ் திருக்காஞ்சி மாநகரம் . 
அந்நகர மின் துறைவா னாதித்தன் குலத்துதித்தான் 
மின்னகரம் பொருவடிவேல் வேந்தருக்கு ளக்கரத்துண் 
மன்னகரம் போற்சிறந்தான் மழைக்குதவு தொழில்பயிற்றத் 
தன்னகரங் களையமைத்தான் சங்கரசே வகச்சோழன் . 
தவலருமெய்ப் புகழ்க்கூடற் றமிழ்ச்சங்கத் தினிதிருந்த 
நுவலருமாண் புலவருக்கு நுண்பொருளாஞ் செய்யுள்விரும் 
பவலருந்தன் கருத்தினுக்குப் பருப்பொருள்யாப் பாமாறு 
கவலருநுண் மதியினாற் கலைபலவுங் கற்றுணர்ந்தான் . 
விதிர்த்தவடி வாள்பொருவ விளங்கு விழிப் பரமாதர் 
திர்த்தவனப் பிளநகிற்கண் காணரிய முன்பாலா 
னதிரத்தமூர சொடுங்கடனே ரனிகமொடு மாகவப்பா 
ரெதிர்த்ததரி யலர்முகக்க ணெய் தரிய பின்பாலான் . 
வாடுதலில் வனமாலை மணிமார்பின் புறமிருவி 
நீடுதுயி லடைந்திழந்த நெடியமா லே மாற 
வாடரவக் கிண்கிணிக்கா லையனைத்த னகமிருவி 
நாடுவிழிப் படைந்தோம்பி நாடோறு மிறுமாப்பான் . 
கரைகுறுக நிமிர்வெள்ளக் கடல்குறுக நிமிர்படையான் 
றலாகுறுக நிமிர்மன்னர் தலைகுறுக நிமிர்கழலான் 
வரைகுறுக நிமிர்புயத்தான் மதிகுறுக நிமிர் குடையா 
னுனா குறுக நிமிர்புகழா னூழ்குறுக நிமிரொளியான் . 
பொய்யாத பெருவாய்மைப் புரவலன்கை வேல்கண்டு 
சையாத பகையில்லை நானிலத்தி லெங்குமவன் 
செய்யாத வறமில்லை தீவகத்துப் பொருளுளவ 
னெய்யாத பொருளில்லை யெங்குமவற் கிணையில்லை . 


( ரு ) 


( சு ) 


( 6 ) 


( 
அ 
) 


முதலாவது . 


இத்தகைய வளவர்பிரா னெவ்வுயிருங் கொண்டாட 
வுத்தமநன் னெறி வழுவா துலகுபுரந் தருணாளின் 
முத்தநகை மனைவயிற்றோர் முளையுமுதி யாத்துயராற் 
சித்தமுறு களிப்பின்றித் தெருமந்து தேம்புவான் . 


( 
க 
) 


( க ) 


(கக ) 


( கஉ ) 


புரையிலா மழலைமொழிப் பொருளிலா மனைவாழ்க்கை 
விரையிலா வொண்மலரும் விதுவிலா வானகமுங் 
காையிலா மலர்த்தடமுங் கருணையிலாத் தவமுஞ்சீ 
ருரையிலா வுற்பவமு மொக்குமென வுளநைவான் . 
புத்திரனென் றியம்புபெயர்ப் பொருளுணர்ந்து முணரான்போ 
லித்தனை நாள் காறுமக வெண்ணமுடி யாதிருந்தேன் 
வித்தகர்பொற் கிண்கிணிக்கால் விமலவிடங் கனாக்கருது 
முத்தமர்க்கு முடியாத துண்டுகொலோ வென்றெழுந்தான் , 
குன்றசமுங் கான்யாறுங் கொடுஞ்சு ரமுங் குலந்தியும் 
பொன்றயங்கு மணிமாடப் புரங்களும் பின் னிட நடந்து 
மன்றன்மலர்த் தடந்தோய்ந்து மாலைமனை முன்றிறொறுக் 
தென்றலிளங் கன்றுலவும் தென்றிருவா ரூரடைந்தான் . 
தோய்ந்தெழுவார் வினையொழிக்குஞ் சுரவாவி படிந்தமலம் 
வாய்ந்தெழுவெண் ணீற்றொகெண் மணியும்வயங் கத்தரித்துப் 
பாய்ந்தெழுவெம் பரிகரிதேர் படைஞரொடு மெதிர்ந்தாரைக் 
காய்ந்தெழுவெள் வேல்வளவன் கைகுவித்தா லயம்புகுந்தான் . 
வரந்தருதே வாசிரயன் மண்டபமுன் வணங்கியருள் 
சுரந்தருள் பூங் கோயில் வலஞ் சூழ்ந்து தொழு தெழுவார்முன் 
கரந்தருளா வாதாவிக் களிற்றினடி தாழ்ந்தெனக்குந் 
திரந் தருபுற் றிடங்கொண்ட தேவர் திரு வடிபணிந்து , 
அரதனசிங் காதனத்தி, லகிலமுமுய்ந் திடவபய 
வரதமிரு மலர்க்கை மறி மான்மழுமற் றிருநறும் பூங் 
கரதலமுற் றிடவடிவேற் காளையொடுங் கரும்பனுக்கு 
மிரதமொழி யுமையொடும்வீற் றிருந்தபிரான் முன்சென்றான் . 
விழிகுவிர நேர்கண்டு மெய்சிலிர்ப்பப் பணிந்தெழுந்து 
கொழிசுவையன் பூற்றெடுப்பக் குடந்தம்பட் டெதிர்நின்று 
மொழிகுழறி யடியார்கண் முன்னியயா வையுமுடிப்பாய் 
கழிமடன்யா னினையடைந்தேன் கருணைபுரி யென்றிரந்து . 
அரிது புறம் போந்துகம லாம்பிகைபொற் றாள்வணங்கித் 
தரியலரே றனையானத் தலத்திலொரு சார் குறுகிப் 


( ங) 


1 


(கசு ) 


சு ) 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


( கன ) 


(கஅ ) 


( ககூ ) 


( 20 ) 


பரிவுமிக வமைத்தவொரு பன்னசாலையினிருந்தாங் 
குரியமகப் பேறவா யுணவாதி பலநீத்து . 
பிரியமிகு விடங்கர்கழல் பெயராது மனத்திருத்தி 
யரியதவம் புரிகாலை யாடரவக் கிண்கிணிக்கா 
லுரியவர்முன் றோன்றிநின துள்ள முணர்ந் தனமுலகம் 
புரியுமக வளித்தனநீ போதுதியென் றருள் புரிந்தார் . 
அருள்புரிந்த கம்பிக்கா தழகர்மறைந் திடவுணர்ந்து 
தெருள்புரிந்த மனத்தரசன் சிந்தனைமுற் றியதென்னாப் 
பொருள் புரிந்த புயம் வீங்கப் புளகமெழ வணின்று 
சுருள் புரிந்த மரைவாவி சூழ்காஞ்சி நகரடைந்தான் . 
பெருந்தேவி மனமகிழப் பெற்றவர மெடுத்தியம்பி 
யிருந்தேமன் னவனுலக மினிதுபுரந் தருணாளிற் 
கருந்தேன்மொய்த் தடைகிடந்து செந்தேன் வாய் கமழ்தரவைத் 
தருந்தேர்கொள் செங்கழுநீ ரணிந்தவர்தந் திருவருளால் . 
கற்புமனை வயிற்றினொரு காதலன்றோன் றினனாக 
வெற்பு நிகர் புயத்தரசன் மிக்க மகிழ் பூத்தரு நூ 
லற்புடையார்க் கொடுசாத காதிகரு மங்குயிற்றிப் 
பொற்புமிக வளர்மைந்தன் பொலிவுணர்ந்து பூரிப்பான் , 
மன்னுபுகழ் நரசிங்க வளவனெனும் பெயர்மைந்தற் 
குன்னுகலை பலபயிற்றி யொத்த குலத் தேயுதித்த 
மின்னுநிகர் நுண்மருங்குல் வெற்புநிகர் பொற்புமுலைப் 
பொன்னு நிக ராச்சோபா வதியைமணம் புணர்த்தினான் . 
அங்கோல மணிமகுட மமைந்தநாளிற்கவித்துச் 
செங்கோலும் வெண்குடையுந் திருந்து மகன் கைக்கொடுத்துப் 
பைங்கோலக் கடற்பு:டவிப் பரீத்தா ரூர்விடங்கர் 
தங்கோல நினைந்திருந்தான் சங்கரசே வகவளவன் . 
தந்தையினு மாண்புடைய தக்கோனாய் மிக்கபுகழ் 
மைந்தனெடு நிலம்புரந்து வருநாளி லொருநாள்வன் 
கந்தடுவெங் களிற்றரசர் கடலனிகப் பெருந்தலைவர் 
மந்திரரு முடன்சூழ மாவேட்டங் குறித்தெழுந்தான் . 
வடுவறுகாட் டொடியெறிந்து வலைபிணித்து வன்கொடுவாற் 
கொடுஞமலி பார்வையொடு குறுகியவன் மறவர்பல 
ரடுதிறற்கைப் படையேந்தி யாங்காங்குக் கலைத் திடலு 
முடுகியெழுந் தனபலமா முகிலின் முழங் குபுமாதோ , 


( உக ) 


( 
) 


( உஉ ) 


(உக ) 


( உச ) 


(உடு ) 


முதலாவது . 


சுக 


அடலரச ரிளவேற்றி னடுசாபம் விடுகணைக 
ளுடலுருவி யுறுப்புருவி யோடுதலு முறுவீரம் 
விடலரிய சல்லியமும் வல்லியமும் வெங்களிறுங் 
கடலின் முழங் குபுவிழுந்து காலுதைந்து மாய்ந்தனவால் . 

(உச ) 
வில்லியல் வெங்கணைபாய் மெய்கிழிந்து வெங்கானம் 
புல்லியபன் மிருகமெலாம் பொறிகலங்கி மாய்ந் திடலுங் 
கொல்லியவந் தெழுகூற்றிற் கொதித்தெழுவெவ் வடவையினோர் 
வல்லியம்வன் றோகைகொடு மண்புடைத்தாங் கெழுந்ததே . ( உஎ ) 
எதிர்பொருவெம் படைஞருட லிருபிளவு படக்கிழியா 
வதிர் குரலி னெடுஞ்சிலைகா லயின்முகவெங் கணைசிதறிக் 
கதிர்வடிவேல் வளவர் குலக் காளையெதிர் பாய்ந்து தழன் 
முதிர்சினமு மவனுயிரு முடியமுடித் ததையன்றே . 

( உ.அ ) 
பரவுபெரு வனமிடைந்த படைஞர்முத லோருணர்ந்து 
விரவுபொருட் கலங்கவிழ்ந்த வேலைநாய் கரிற்கலங்கி 
யிரவுதெறு மணிமாடத் திருங்காஞ்சி நகரடைந்து 
புரவலநின் றிருமைந்தன் புலிகோட்பட் டானென்மூர் . 

( உக ) 
என்றிடலுஞ் சிவாக்கினைமற் றிவ்வாறோ விருந்ததென 
வொன்றுபெருந் துயர்மூழ்கி யோவநிகர்த் தரசிருந்தா 
னன்றுதெரி யமைச்சர்முத னல்லோர்க ணனிதெருட்ட 
வன்றுயர மொருவாறு மாற்றியிஃ துரைக்கின்றான் . 

( ங O) 
வலிய நா சிங்கவுடல் வயங்குதிறற் புட்சரபம் 
பொலிவழியக் கிழிப்பதலாற் புல்லுங்கீண் டிடுங்கொல்லோ 
வொலி தருகிண் கிணிக்காலார்க் குறுபகையா மஃதவர்செய் 
மலியருளி னாற்பிறந்த மைந்தனெனக் கீண்டதுவோ . 

( ஙக ) 
பொன்னுடைய கிண்கிணிக்காற் புத்தேடன் குறையன்றா 
லென்னுடைய தவக்குறையே யிதற்கேது வாயகுறை 
மின்னுடைய மணிமாட வியன்றிருவா ரூர்ப்பெருமான் 
றன்னுடைய கழலின்னுஞ் சார்வேனென் றிசைத்தெழுந்தான் . ( ங .. ) 
அடுபுலிக்கோட் பட்டமகற் காற்றுமப ரக்கிரியை யனைத்து மாற்றி 
நெடுவிழிச்சோ பாவதிதன் வயிற்றிளஞ்சூன் மேயதுவு நெஞ்சுட் கொண்டு 
படுபெருமூப்படைந்தவள வன்காஞ்சி நின்றெழுந்து பண்ணைப் பேரூர் 
வடுவறுமா ரூரடைந்து முன் போல விருந்து தவம் வயங்கச் செய்தான் . ( ங ங ) 
அடியார்கள் புரிதவத்திற் கேயருள் 

கூர் கம்பிக்கா தழகன் வன்புற் 
கொடியாளன் புரிதவத்திற் கிரங்கியவ னெதிர்காட்சி கொடுத்தா னாக 


வேறு. 


GT Racing 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


நெடியானு நான்முகனு மண்புகுத்தும் விண்பறந்து நேட நீண்ட 
படியானைப் படித்தானை மன்னவன்கண் டெழுந்தெதிரே பணிந்து போற்றி . 
ஆண்பாலென் றுரைக்கும் வலப் பாற்கேற்ப வடன்மழுவு மவிர்பெண் பாலென் 
மாண்பான் மற் றதற்கேற்ப விடப்பானல் லெழின் மானும் வைத்தாய் போற்றி 
யேண்பாலி னெழுபொறிசே ரரிக்கருந் தாட் சமலமல ரிறைவா போற்றி 
சேண்பர்லெய் தோரெகினங் காணரிய முடிக்கங்கைத் தேவா போற்றி . (நடு ) 
வானாடு வெறுத்து நெடு மண்ணாடு குடி புகுந்த வள்ளால் போற்றி 
தேனாடு செங்கழுநீர்த் தேமாலை செறிந்தபுயத் தேவா போற்றி 
யானாடு கொடியுயர்த்த வம்மானே கம்பிக்கா தழகா போற்றி 
பானாடு பூங்கோயி லிடமேய கிண்கிணிப்பொற் பாதா போற்றி . ( ஙசு ) 
என்று துதித் திருவிழிநீ ரிறைப்பமயிர் பொடிப்பவுவப் பெய்த நேரே 
நின்றுதொழு வளவர்பிரான் முகசோக்கி யேழையே னெஞ்சுஞ் செம்பொன் 
மன்றுமுயர் பூங்கோயின் மணியணையு மறைமுடியு மருவுங் கோமா 
னன்றுனக்கு வேண்டுவர முரைத்தியெனத் தொழுதபய னவிலு மாலோ , () 
அரியணைமே லம்மையிளஞ் சேயொடினி தமர்கருணை யண்ணல் கேட்டி 
பிரியமிகு மென்மருகி வயிற்றுறு பீ ளாண்மகவாய்ப் பிறக்க வேண்டுந் 
தெரியவஃ தொருபதினா றகவையுறு மளவுமுயர் தேவ நீயே 
யுரியமணி முடிபுனைந்து புரவலரே முகியிருந் தோம்ப வேண்டும் . 
பண்டார மரியணைவாம் பரிகரிதேர் படைஞர் முதற் பலவு நீயே 
கொண்டார வெவ்வுயிருங் களிதூங்கப் புரந்தரசு குயிற்ற வேண்டும் 
விண்டார ணியுமடைதற் கரியநின்றாண் மலரடியேன் மேவி யின்ப 
முண்டார வேண்டுமிவை யளித்தியென நின்றிரர்தா னுறுசீர் வேந்தன் . ( உக ) 
புரவலன்வா யுரைத்தவர முழுதளித்தியா மரசுபுரி போது மெம்மைப் 
பாவநினைந் தவர்கண்டோர் முதலியர்நந் திருவடிக்கட் பதிவ ராலென் 
றரவமணிக் கிண்கிணிக்கா லையன்மறைந் தரியணைமே லமர்ந்தா னந்த 
வரவளவ னானந்த மயமான பெருங்கதியை மருவி னானே . 

( ச O ) 
ஆகத்திருவிருத்தம் - சகூகூ . 


இரண்டாவது. 


நற்புகழ் வளவன் கேட்ட நல்வர மனைத்து நல்கி 
வெற்புறழ் கோபு எங்கள் விளங்குபூங் கோயி னண்ணிப் 
பொற்புற மடங்க முங்கும் பொன்னணை யினிது மேய 
வற்புத னெங்க ணந்தி யண்ணலை யழைத்துக் கூறும் . 


(கு) 


ண் டாவது 


நந்திகேள் வளவ னுக்கு நல்வரங் கொடுத்த வாறே 
தந்திமா வரசர் வேடம் தரித்தியாம் வருதும் பின்னர் 
வெந்திறற் பொருநர் வேடம் விளங்கெ மக் கேற்பக் கோடி 
முந்தி யித்த லத்தோர் முட்டினற் றான மோர்தி . 


(உ) 


( 
ங 
) 


(ச ) 


( ரு ) 


எந்தறன் சுற்றம் வாழ்தற் கேற்றபன் மனைசெய் வித்தி 
நாந்தகம் பற்றி மேவு நாமிருந் தரசு செய்ய 
வாய்ந்தசே திமஞ்செய் வித்தி வளமலி காஞ்சி யோரை 
யாய்ந்திவண் வரவழைத்தாங் காங்குற வுறத்தா பித்தி . 
குடிபுகு பலர்க்கு முள்ள குறையறுத் தரசன் முந்தைக் 
கடிதலி லமைச்ச ருக்குக் காவல்செய் பவர்க்கு மேவு 
மொடிவிலெம் வரவு சொற்றி யுரைத்தன வெலாமு ரைத்த 
படிமுடித் தெமக்கு வல்லே பகர்தியென் றருளி னானால் , 
பொருவிலி யருள நந்தி புத்தியென் றெழுந்து முந்தை 
யுருமறைத் தடைந்து சேனா பதியுரு வுத்த மாங்கத் 
தருமணி பலகால் யாத்தவ் வவிர்தலைச் சாத்துச் சேர்த்து 
மருவுகுண் டலம்பொன் னாழி மற்றணி பலவ ணிந்து . 
அலங்குகஞ் சுகமே காச மாதிய பலமெய் வாய்ந்து 
நலங்குடி கொள்ளக் கண்டோர் நந்தியே யிவனென் றோர 
விலங்குபொற் பிரம்புங் கையி லேந்தியக் கோயி னின்றுங் 
துலங்குபல் பரிச னந்தற் சூழ்தர வெளியே வந்து . 
திரைசெறி கபிலை யாற்றின் றீரமாய்த் திகழ்பூங் கோயிற் 
குரைசெறி தென்கீழ்த் திக்கா யுறுமிடஞ் சிறந்த தென்று 
புாையறு தெய்வத் தச்சர் பொருந்திய தொழின்மற் றுள்ளோர் 
வரையற வரவழைத்து மற்றவர் தம்மைக் கொண்டு . 
செம்பொனத் தாணி மாடஞ் சிங்கமேற் சுமந்த பீட 
நம்புபன் மணிகால் யாத்த நல்லெழி லடுக்கு மாடங் 
கொம்பனா ராடல் பாடல் குலவுபே ரரங்க மன்ற 
மம்பரங் கொடிதோ யிஞ்சி யரமிய மவிர்செய் குன்றம் . 
வரிகெழு நயனச் சோபா வதிக்குவ ளகம்பூஞ் சோலை 
விரிமலர்த் தடமற் றுள்ளோர் மேவுறத் தகுபன் மாடங் 
கரிபரி யிரதம் வீரர் கணங்கடங் கிடங்கள் வெவ்வே 
அரியபல் பொருட்காப் பாற்று மோங்குபல் லறைகண் மாதோ . 
ஒருதனி விடங்கப் புத்தேள் பணிவிடைக் குரிய ராகி 
வருபரி சனங்கண் மேவு மாடமற் றியற்றும் யாவுந் 

DDIDN 


( சு ) 


( எ ) 


( 
அ 
) 


( க ) 


MAHAMAHOPADHYAYA 


கூச 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


( 
க 
0 
) 


(கக ) 


( கஉ ) 


திருமலி தரமுந் நாளிற் செய்வித்தான் சீர்சா லெங்கள் 
குருபரன் மரபிற் கெல்லா முதற்குரு வாய கோமான் . 
வளமலி காஞ்சி மேய மன்னவன் மருகி மற்று 
முளபரி சனமுன் யாவு மொல்லையோ ரிரவிற் றானே 
பளகறு தூது போக்கி வரவழைத் தவரைப் பற்றுந் 
தளர்வறுத் தினிதாங் காங்குத் தாபித்தான் மகிழ்ச்சி பூப்ப . 
மாதுலன் கொழுத னின்றி வருந்துமோர் கருப்ப மாதை 
ஞாதிகள் வந்து வந்து நலி தரா துறுகாப் பாற்றி 
யாதுவேண் வெது னக்கென் றெதிர்வினாய் விடுத்த யாவுங் 
கோதற் வரவழைத்துக் கொடுத்தவட் குவப்புச் செய்தான் . 
குணமலி யமைச்ச னீதி குதுகல னென்பாற் கூவி 
மணமலி சழுநீர் மாலை வள்ளலே யுலகங் காக்கத் 
தணவறு கருணை யாலே சார்தரும் பயமெய்ப் பத்தி 
புணர்தர நடப்போ ரெல்லாப் போகமு மடைவ ரென்று . 
முடியுடை மன்னர் தேர முடங்கலுந் தூதும் போக்கிப் 
படிமுழு வதுங்கைக் கொண்டு மாறுபட் டவரைத் தண்டித் 
தொடிவறு தண்ட மாற்றற் குடன்படா தவரைத் தள்ளிக் 
கடிதுற வேறு வைத்துக் கழிமகிழ் யார்க்குஞ் செய்தான் . 
கதியருள் விடங்கப் பெம்மான் கட்டளை யிட்ட வாறே 
மதிமலி யுலக நோக்கி மகிழ்ந்திட முடிவு செய்து 
துதிசெயப் பிரான் முன் சென்று தொழுதுவிண் ணப்பஞ் செய்தான் 
பதியவென் மனத்தி னுள்ளும் பாதங்கள் பதிக்க வல்லான் . 

ஆகத்திருவிருத்தம் - ரு 0 அ . 


( கங ) 


( கரு ) 


ன் 

றா வது . 


(க ) 


வித்தக நந்திப் புத்தேள் விண்ணப்பம் விமல வேத 
மத்தக முண்மை ஞான மாதவ ருள்ளம் போலென் 
சித்தமு மருவு மையன் றிருச்செவி யேற்றுச் சீர்சா 
லுத்தம நீதிச் செங்கோ லுழவர்த முருவங் கொள்ளும் . 
இருபத்தைந் தினுக்கு மப்பா லிறையவ னின்று கொண்ட 
விருபத்தைந் துடனே ழாய விலக்கண மேனி மூர்த்தி 
யிருபத்தைந் தனையும் வென்ற தேற்றஞ்சால் வனப்பா லென்ன 
விருபத்தைந் தகவை வாய்பய வெதிர்ந்தகண் விருந்து கொள்ள , 


உ 


மூன்றாவது. 


சு 


( ங) 


5 


( 
க) 


புனைபுகழிறையை யொப்பப் பொலிதிரு முகமுஞ் செவ்வாய் 
வினைதபு கருணை நாட்ட மிளிர்கபோ லஞ்சீர் நாசி 
நினைபுயந் தடக்கை மற்று நிகரற வயங்க லாலே 
யெனையது முதன்மற் றம்ம வனையதே சினையு மென்ன . 
பாடகப் பதுமச் செங்காற் பார்ப்பன மகளிர் முன்ன 
நீடக நிறையி லாத நீர்மைய ராய வாவத் 
தேடரும் வனப்பிற் கொண்ட திருமேனி போலா தின்ன 
தாடவர் பலரும் பெண்மை யவாவுறக் கொண்ட தென்ன . 
அடங்கரும் புகழ்சான் மேனி யழகியா னழகி யானென் 
றிடங்கெழு நாவிற் பல்கால் யாமெடுத் திசைப்ப தென்னே 
மடங்கலந் தவிசின் மேய வள்ளலை மதியான் மிக்கோர் 
விடங்கனென் றுரைத்த றானிம் மெய்வனப் பாற்றா னென்ன . 
உருவொடு மிருந்து வேளிவ் வொளியுரு நோக்கு வானேற் 
பெருகுதன் வனப்பை யெள்ளு மெள்ளவே பிறங்கு நெற்றி 
யொருவிழித் தீயு நாண வுடன்றெழு சோகத் தீயான் 
மருவுடல் புழுங்கி வெந்து மாய் தருங் கணத்தி லென்ன . 
முனிவரை மயக்கி நின்ற முராரிமோ கினிவ னப்புக் 
கனிதரு மினைய மேனி காணிலென் படுமோ வென்னப் 
பனிமலர்த் தவிசின் மேலான் படைப்பு மொண் பதுமை புல்லும் 
புனிதமால் காப்பும் வேண்டாப் புகழ்த்திரு வுருவொன் றுற்று , 
பொருவில்பொன் னொளியும் பற்பல் பொலிமணிப் புள்ளி யுங்கொண் 
டருவிலை யுடைத்தாய் மெத்தென் றவிரடி யுரிக்கு மாடை 
யொருபுலி யதண்மன் சேயை யொழித்தவெம் புலியை வைய 
மருவரை முதற்கான் மட்டு மறைதர மாட்டி யாத்து . 
பொருபவ ரிதுபோ லாவர் புண்டரீ கத்தாள் போற்றி 
வருபவ ரிதுபோற் றண்மை மருவுவ ரெனத்தெ ரித்தாங் 
கருமதி யிரேகை நெற்றி யவிர்தர மூன்று வெண்ணீற் 
றொருவில்புண் டரமுங் கீறு சந்தமு முறத்த ரித்து . 
திருநுதற் றகளி மேய செந்தழ னயனத் தீப 
மருவுத றகாதா லென்று மாய்க்கவு மனைய தீபம் 
பெருகநின் றெரிந்த தேத்துப் பெயருத லின்றி யம்ம 
கருமையுற் றுறைந்தா லென்னக் கருநிறப் பொட்டொன் றிட்டு , 
நறியகற் பகப்பூ வாதி விடினுநம் மொடுமீங் குற்றே 
யறிதர வெவரு நம்போ லைவேலி யிடமுங் கொண்ட 


(எ) 


( அ ) 


( 
கூ) 


( 50 ) 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


( 
சக 
) 


வெறியமற் றிதனை யென்றும் விடேமெனச் சூடல் போலச் 
செறிகருங் குஞ்சி மீதோர் செங்கழு நீர்ப்பூச் சூடி . 
திருமுகத் திருக்கண் ணாகிச் சேர்ந்துறை நம்மு ணீயே 
சுருதிசொ லெகினங் காணாச் சுடர்முடி யுற்று வாழ்ந்தா 
யொருவற வினியான் வாழ்வ லென்றொரு மதியைத் தள்ளி 
மருவுசெங் கதிருற் றென்ன மாணிக்க மகுடஞ் சூடி . 


( க 2 ) 


புரிவளை யூச லாடிப் பொலிதரு மிடத்தி லந்த 
வரிவளை யீன்ற முத்த மருவியவ் வளையைத் தள்ளி 
யரியதிவ் விடமென் றூச லாடல்போற் றரளங் கோத்த 
பரியகுண் டலந்தோ டோயப் பரவிரு செவியிற் றூக்கி . 


( கங ) 


(கச ) 


அந்தமில் கடவு ளென்றற் கறிகுறி யாய வென்னைச் 
சந்தநின் மிடற்றி னீக்க றகுதியன் றென்று சாதின் 
மந்தணம் பேச வால மாமலர் வடிவந் தாங்கி 
யுந்தவந் துறைத லொப்ப வுற்பலஞ் செவியிற் சேர்த்து . 
மாற்றருஞ் செய்ய வானின் மயங்கிய கருவா னொப்ப 
வாற்றல்சால் செய்ய மார்பத் தவிாகரு நானம் பூசி 
வேற்றுரு வமைந்த போதும் விளங்கும் மேனி காண்ட 
லேற்றதன் றெனத்தெ ரித்தாங் கிலங்குபொற் கவசம் பூண்டு . 
உன்னுதற் குழைத்த வன்மை யுணர்ந்துமா மேருக் குன்றக் 
ன்னுதன் பாங்க ருள்ள மணியொடுந் தொடர்ந்து வந்து 
மின்னுபு மேன்மேல் வீங்கும் வீக்கத்தைத் தடுப்பான் கௌவி 
மன்னுபு கிடத்த லேய்ப்ப வாகுவில் வலயஞ் சேர்த்து . 
சேகரங் கிடந்த தூய சிறுபிறை செய்ய மார்பே 
யாகர மென்ற மர்ந்தாங் கவிர்பிறை வடமு மந்த 
மாகவண் பிறையை யன்பின் வயங்குடுக் கணஞ்சூழ்ந் தென்ன 
யோகவெண் டரளத் தாரு மொண்ணிறம் பொலியச் சூடி . 
கடமுனி யுண்ட காலைக் கடலகம் பொருவ வம்பொற் 
நடநெடு மார்பி னொன்பான் மணிக்கலந் தயங்கப் பூண்டு 
விடலரி தெனக்களத்து விளங்குகண் மணித ரித்து 
மடலவிழ் நறும்பூந் தாரு மாலையும் வயங்கச் சூடி . 
அருவுரு வவற்றின் கூட்ட மாகிய வவையொன் பானு 
மருவுமுத் தொழிலு முள்ளே மென்பது வயக்கி யாங்கு 
முருகலர் மார்பி னொன்பா னிழைகொனூன் மூன்று தாங்கி 
வருவரை யனைய தோண்மே லம்பொனுத் தரியஞ் சாத்தி . 


( 
கன 
) 


நான்காவது 


( 


சினமுற நீவிர் யாது செய்யினுந் திருக்கை காள்பல் 
லினமற வடர்த்தல் செய்யீ ரெனக்கதிர் பன்னி ரண்டு 
மனமுற வடுத்தா லொப்ப மணிசெய்கங் கணமி ரண்டுங் 
கனமணி யாழி பத்துங் கைவிர றொறுமி யைத்து . 

( 20 ) 
மாதர்மும் மடிப்பு வாய்ந்த வயிற்றடி வயங்கு செம்பொற் 
காதன்மே கலைவில் வீசக் கைபுனைந் ததற்கு மேலா 
மேதகு மழைக்கோ டன்னை வெளியினும் வைத்த தொப்பத் 
தீதகல் வயிரக் கச்சைத் திகழுடை வாள்வைத் தார்த்து . 

( உக ) 
உறுபகை யுறுப்பால் வெல்லு முனக்கிவை மிகையே யென்னச் 
செறுநர்த முடலம் போழ்ந்து செழுந்தடி குதட்டிச் செந்நீ 
ரறுதிய தாக மாந்தி யகன் கடை வாயு நக்கு 
மறுவில்பொற் றடற்று வைவாய் வாளிரு பாலும் தூக்கி . 

( உ.உ ) 
தன்றிருப் பெயர்மேற் கொண்டு தயங்குபொற் றொடர்கீழ்க் கொண்ட 
வென்றிய தட்டு வென்னிட்டரவக்கிண் கிணிமென் றாளில் 
வன்றிறற் கழலுங் கட்டி வரைதரு கருவி யோடு 
நின்றபல் லுயிரு மேத்து நெடிய செங் கோல்கைக் கொண்டு . ( உங) 
திருப்பூனு மறைமு ளைத்த சிறுமுறு வற்செவ் வாயின் 
மருப்பூமென் கூந்தற் பாகம் வைகுவா ளளித்த தேயோ 
கருப்பூர மேலஞ் சாதிக் காயில வங்க மிக்க 
விருப்பூர்தக் கோலஞ் சேர்த்த வெள்ளிலை பாகு மென்று . 

(உச ) 
காதல்செயடியார் தம்மைக் காத்தல்செய் கடன்மை பூண்டோ 
னாதலின் வாம நீங்கா வம்மையை முருக வேளை 
மேதகா தனத்தே வைத்து வெளிக்கருக் கிருகநின்று 
மாதரத் துடனே வந்தா னரியயற் கரிய வம்மான் . 

( உ ) 
திருவடிக் கமலம் வேதச் செய்யபா துகைமேற் சூட்டி 
மருவுறு களிப்பின் மந்த மால்விடை போன டந்து , 
தருணவன் மீக நாதர் சந்நிதி வந்து நின்றான் 
கருணையி னடியே னெஞ்சங் கனிதரக் குழைத்தாட் கொள்வோன் . ( உ.சு ) 

ஆகத்திருவிருத்தம் - ருங ச . 


நான்காவது . 


பகரருந்திப் பியபோக நீத்தரச போகமனு பவிப்போ னாகி 
நிகாரும்புற் றிடங்கொண்டார் சந்நிதியி னிருபாலு நிலவு தீபக் 
தகரருமெய்ப் புகழ்படைத்த சிவகணத்தா ருட்குண்ட சண்டரேந்த 
அகரருத்தெள் ளமுதனையா னின்றுதளி யுறைவானா நோக்கிக் கூறும் . ( ச ) 


சு அ 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


மணிதிகழ்பூங் கோயிலுறை வீர்வம்மின் யாம்புகலு மாற்றங் கேண்மி 
னணிதிகழ்யா மரசிலமர்ந் தபயனெனப் பொலிந்துபதி னாறாண் டெல்லைத் 
தணிவரிய பேரருளின் முழுதுலகும் புரந்தருளச் சமைந்து செல்வே 
நணியரசு புரிபொழுதுந் தியாகேச ரெனும் பெயரே நாமம் வேறில் . 
விழையவக மும் புறமு மருவுமியா நிருபரா தனத்தே மேவிப் 
பிழையறுதே வாலயமந் தணருறையு டமைநாளும் பெருகச் செய்வேந் 
தழைதருமெம் மாலான்ம சொரூபமாய் மூலலிங்கந் தானாய் மேய 
வுழையமர்கைம் மாதேவ னுறை தருமித் தளியுநனி யொளிரு மாலோ . (ங ) 
அகளமாய்ச் சகளமா யரிபிரமா திகளுக்கு மதிக மாய்ச்சீர் 
திகழ்தரவுள் ளவரெவரோ வவரோயா கியநாம்பஃறேய மேய 
புகழ்நிருபர் தமக்கதிக மாயிருந்து பெருங்கருணை பொலிய நாளுந் 
துகளறவெவ் வுயிர்க்குநனி மசிழ்ச்சிபுரி குவமென்று சொல்லி மாதோ . ( ச ) 
பேரழகு வாரிதியாய்ச் சகளமாய் நின்றதனிப் பெருமான் யாரு 
மாரழகு தவநோக்கிக் கண்படைத்த பயனை நனி யடைய வான்றோர் 
தேரழகு பொலிநந்தி குண்டனிற்கும் வலப்பாகத் திருக்கை யேந்தப் 
பாரழகு கொளவமர்பூங் கோயினின்றும் வெளிவந் தான் பலரும் வாழ்த்த . ( 5 ) 
கார்பூத்த கயிலையென விடையுருமா றியதென்னக் காஞ்சி மேய 
சீர்பூத்த மன்னகர மண்டனப்பேர் மால்களிற்றைத் திருந்தப் பண்ணி 
யேர்பூத்த திருமுன்னர்க் கொடுவந்து பாகுதொழு தெழக்கண் சாத்திப் 
பார்பூத்த திருவடியொண் படிபூப்ப வைத்தமரர் பனிப்பூத் தூற்ற . 
மறைமுடியிற் களிற்றின் முது கம்பொனில் கடத்தமர்ந்து வல்ல பாக 
னிறைமகிழ்வி னொடு நடத்த வமைச்சர்புரோ கிதர்முதலோர் நெருங்கிச் சூழ 
வறைதருமந் நகர்வலம் வந் தரசமாளிகைமுனடைந் தியானை நின்று 
முறையினிழிந் துட்புகுந் தான் முன்னுவா ருளம்புகுநன் மூர்த்தி மாதோ . ( எ ) 

ஆகத்திருவிருத்தம் - குசக . 


ஐந்தாவது. 


சிறந்த பவனத் தசும்புகுந்த தியாக ராசப் பெருமான்பே 
ரறந்த வாத வுவளகத்தை யடைந்து விரைந்தாங் கமர்ந்தவனப் 
புறந்த மடவார் பலரொடெதி ருற்று வணங்கி யெழுந்து துயர் 
மறந்த சோபா வதிகருப்பம் புரக்கும் விருப்ப மனங்கொண்டான் . ( க ) 
படிக்கும் புகழ்மா மறையயன் மால் பற்றற் கரிய பாதநிலக் 
கொடிக்குங் கிடைப்ப வுருக்கொண்டோன் கொண்ட கோலந் தனக்கேற்ப 


ஐந்தாவது . 


சுகூ 


( உ ) 


( 
ங 
) 


( ச ) 


( C ) 


நடிக்குங் கள்வ னாதலினா னங்கை கருவிற் குறுமிடையூ 
றிடிக்குந் திரியம் பகயாக மென்ப தொன்று செய்விப்பான் . 
பஞ்சு சேர்மெல் லடிப்பரா பரைமந் திரமெந்திரம் வல்ல 
நெஞ்சு தூய முந்நூறு நீதி மறையோர்க் கொண்டு புகழ் 
விஞ்சு மகச்சா லையினாப்பண் விளங்கு கடந்தா பித்ததனிற் 
சிஞ்சு மார மெனமறைசொ றெய்வந் தனையா வாகித்து . 
பாய பூசை புரிந்து செபம் பகரு மோம மருச்சனைசீர் 
மேய நாள்பன் னிரண்டளவும் விருப்பி னாற்றி வேறுவினை 
யோய நாம் பராயணத்திற் கொருநூ றந்த ணரைச்செபத்திற் 
காய பனவர் சோதிடநூ லாய்ந்தோர் நூற்று வரைவைத்து . 
அந்த மறையோர் தமைப்பூசை யாற்றி யவர்க்குத் தனித்தனியே 
யுந்த நூறு பொன்னளித்தாங் குவக்கும் பூர ணாகுதிசெய் 
தெந்த வுலகும் புகழ்திரியம் பசமந் திரத்தா லியைகருப்ப 
நந்த லறச்சோ பாவதிதன் னகுகை யுறக்கங் கணந் தரித்து . 
பரவு சுவைமோ தகமொருமுப் பதினா யிரமும் பகரினிமை 
விரவு தெங்கங் காய்பதினா யிரமு மொருவெண் பிறைநிகர்கோட் 
டுரவு வேழ முகப்பெருமா னுவப்பிற் கொள்ள நிவேதித்துக் 
கரவு தவிர வருமுருகக் கடவு டனையும் பூசித்து . 
தாய பூத பிரேதபிசா சங்க ளுவப்பப் பலிகொடுத்துத் 
தேய நகரங் கிராமமமர் தெய்வ மகிழச் சந்தனஞ்சேர்ந் 
தாய தயிலம் பலிபிறவு மமையக் கொடுத்துப் பல்லிடமு 
மேய பரமன் சினகரங்கள் விளங்க விளக்கம் பலவமைத்து . 
பல்லார் புகழும் புகழ்வளவன் பண்டா ரச்செம் பொருள்கொண்டு 
கல்லாருளம்பு காச்சோமாக் கந்தராய மூலலிங்க 
நல்லார் மணிப்புற் றிடங்கொண்ட நாய னாருக் தபிடேக 
மெல்லார் விளக்க நிவேதனமற் றினிய யாவு நனிசெய்து . 
சென்னி மருகி திருவயிற்றிற் செறிந்த கருப்பந் திங்கடொறுக் 
துன்னி வருமூ றொழிந்து பெருஞ் சுகத்தின் , விருத்தி யாமாறு 
மன்னி வளருஞ் சங்கரனை மாலைத் தந்தை தாயென்றே 
யுன்னி விரும்பு சீலமறை யோரோ ரிலக்கர் தமக்கம்மா . 
அருப்பு முல்லை நிகர்பதமு மமைந்த பருப்புங் குய்கமழ்ந்த 
விருப்பு வளர்பல் கறியும்பல் விதச்சிற் றுணவும் பலகனியும் 
பொருப்பு நிகரக் குவித்துவிலாப் புடைவீங்கிடுமா றருத்தினா 
னிருப்பு நிகர்வன் மனத்தேற்கு மின்ப வமுத மருத்து பிரான் . 

ஆகத்திருவிருத்தம் - இருக . 


( சு ) 


(எ ) 


( அ ) 


(க) 


( 
க 
0 
) 


எம் . 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


ஆறாவது . 


(க) 


(உ) 


( ங ) 


( ச ) 


மானிட மடங்க னாம வளவன்மா தேவி பீட்குத் 
தானிட் ரகல வாற்றுஞ் சடங்கெலா முடித்த பின்ன 
ரூனிட ரெனக்குந் தீர்த்தா ளுத்தம னுறையிட் டென்ன 
வானிடம் படியத் தாணி வாயெழுந் தருள வெண்ணி . 
அகலநீ ளங்கு ரோச மமையவோ ரேழு கொண்டு 
பகலவ னெனவில் வீசும் பைம்பொனத் தாணி மாடத் 
திகலமா மணிச்சோ பான மிரண்டுதன் றலையி லிட்ட 
வுகலரு முப்பான் மேலா யொளிரரி யாசனத்தே . 
சிறந்தநாள் சிறந்த வோரை தேர்ந்துமே தினியோர் போற்ற 
வறந்தவா முனிவர் சாற்ற வாசிவா னவர்பூத் தூற்ற 
வுறந்தவான் களியி னேறி யுற்றுவீற் றிருந்த பின்னர் 
மறந்தவா வளவன் சேனை வருகவென் றருளினானே . 
மழை தவழ் கான மென்ன வாரிதி யென்ன வந்த 
பிழைதபு படையை நோக்கிப் பெருந்திரு நகர வீதி 
விழையுலாப் போந்து மீள விரும்புபு முறையிற் செல்லத் 
தழையுமப் படையை யேவித் தான்வெளி வந்து நின்றான் . 
உறைதரு தலைச்சாத் தாதி யுற்றபல் சிறப்பின் மிக்கோ 
ரறைதரு செம்பொ னாற்செய் தவிர்நெடுந் தண்டங் கொண்டோர் 
கறைபு வீரம் பூண்டோர் கட்டியத் தொழின்மேற் கொண்டோர் 
முறையினா யிரத்தோ ரம்ம முன்செல வவர்க்குப் பின்னர் . 
தண்ணுமை படகந் தக்கை தடாரிது ரியமு ழாமுன் 
னெண்ணுமொன் பதிற் றிரட்டி யியத்துளொவ் வொன்றி னுக்கு 
நண்ணுமோர் பப்பத் தாக நரலையு முகிலு நாணத் 
தண்னுறக் கொண்டி யம்பு மவர்செல வவர்க்குப் பின்னர் . 
மாற்றருங் கடுப்பி னீர்க்கும் வாசிய வயிர வச்சுஞ் 
சாற்றரு மொளிப்பொற்காலுந் தடமணித் தட்டு முள்ள 
நாற்றடந் திசையுஞ் செல்வ நகுமுடி வானம் போழ்வ 
வேற்றமா ரிரத மையா யிரஞ்செல வவைக்குப் பின்னர் . 
பிறையி ரண் டனைய கோட்ட பெய்யுமுத் தான யாற்ற 
பறை நிகர் கால மண்டோய் கைய நீள் வரையின் மெய்ய 
வறைதரு முகிலு நாண வதிர்பெருங் குரல வாசோ 
ரிறையுமில் யானை யையா யிரஞ்செல வவைக்குப் பின்னர் . 


( எ ) 


(அ) 


ஆவது . 


எக 


( க ) 


(50 ) 


( கக ) , 


( க 2 ) 


விரவுபைங் கடல்சூழ் வைப்பில் வெறுப்படைந் தென்ன நோக்கா 
துரவுகொள் வான நோக்கி யுறுகழுத் தெடுத்துச் செல்வ 
பரவுகூன் புறத்த கைப்புப் பற்றுபு குதட்டும் வாய் 
விரவணத் தொகையோ போழா யிரஞ்செல வவைக்குப் பின்னர் , 
விரும்புபொற்றார வான மீச்செலும் வலிய வீர 
மரும்புமைங் கதிய தெவ்வ ரணிமுடி யூன்றுந் தாள 
கரும்புயர் மொழிநல் லாரிற் கவிழ்தரு முகத்த வாய 
விரும்புர விகளொன் பானா யிரஞ்செல வவைக்குப் பின்னர் . 
வில்லினர் வீர வாளர் வெய்யபோ ரெனின்வீங் குந்தோட் 
கல்லினர் கூற்றி னேருங் கண்சிவந் துறவென் காணு 
மல்லினர் சாலி கைக்குண் மறைந்தவர் வரிவ யப்பூ 
ணெல்லின ரிருப திற்றா யிரர்செல வவர்க்குப் பின்னர் . 
வந்து போர் புரிக வென்று மறலிக்கு முடங்கல் போக்கி 
முந்துநே ரெழுவேற் கண்ணார் முழுவரை யனைத்தும் வென்ற 
நந்துபூண் முலையார் காம நலமுழு வதும்வி லைக்கே 
யுந்துவா ரிருநூற் றோர்மொய்த் துடன்வர வவர்க்குப் பின்னர் . 
கலைநிறை மதியைப் பற்றிக் களங்முற் றொழிய வெற்றி 
மலைவரத் திரட்டி நீட்டி வயங்குறக் கொண்டா லன்ன 
தலைமைசால் வெண்பொன் செய்த தண்டங்கைக் கொண்ட வீர 
ரிலைமுகப் பூணி ரண்டா யிரர்செல வவர்க்குப் பின்னர் . 
படர்பெருஞ் சேனைக் கெல்லாம் பதியென நின்ற வண்ண 
லிடாறுத் தென்னை யாளு மிரும்புகழ் நந்திப் புத்தே 
டொடர்மணிப் பொற்றார் பூண்ட சுந்தரப் பரியொன் றேறி 
யடர்களிப் போடுஞ் செல்ல வன்னமெய் யறிஞன் பின்னர் . 
வானமு மண்ணு நோக்கி மகிழ்ச்சியம் புணரி மூழ்க 
வீனமில் குண்ட சண்ட ரிருபுறம் பற்றிச் செல்ல 
வானபன் மணியுங் கால்யாத் தலங்குபொன் செய்த தெய்வ 
யானமே லேறிச் சென்றா னென்னுளத் தேறி நின்றான் . 
மறைகெடு முடியே யாகி வயங்குமச் சிவிகை வாமத் 
துறையுரு வியவாள் கைக்கொண் டொளிர்பரி யேறி யச்ச 
மிறையுமில் வீரர் முந்நூற் றிரட்டியர் செல்வலத்துங் 
கறையிலத் தொகைய வீரர் கரைந்தவவ் வாறே செல்ல . 
அருட்கட லுகைக்கும் தெய்வ வலிர்மணி யானப் பின்னர்க் 
குருக்கிளர் மணிப்பூ at குதுகல னாதி யாய 


(கங ) 


(கச ) 


(கரு ) 


( கசு ) 


எஉ 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


( கஎ ) 


( கஅ ) 


திருப்பொலி யமைச்சர் பன்னூ றேர்ந்தவர் செம்பொற் றார்பூண் 
டுருப்பொலி புரவி யேறி யுவகையிற் சென்றார் மாதோ. 
பொன்செய்காற் கவரி நூறு பொலியும் வெண் கவிகை நூறு 
மின்செய்சாந் தாற்றி நூறு மிளிர்மணிக் களாசி நூறு 
மன்செய்கேகே தனங்கணூறு வளமலி யொலிய னூறு 
முன்செலு மற்ற யாவு மொய்த்தன முன்பு செல்ல . 
தழையுமிச் சிறப்பி னெம்மான் றண்பனி நீர்தெளித்து 
மழை தவழ் பந்த ரிட்டு மகரிகை கதலி கந்தி 
விழைபசுங் கன்னல் யாத்து விரைநறுந் தாரு நாற்றிப் 
பிழையறப் புனைந்த வாரூர்ப் பெருந்திரு வீதி சூழ்ந்து . 
மதிதவழ் முகட்டுச் செம்பொன் மாமணிப் பவன மேவி 
நிதிதவழ் தெய்வ யான நின்றிழிந் தான்ற சான்றோர் 
துதிதவ முத்தா ணிக்கட் சுடரரி யணையி ருந்தான் 
கதிதவழ் மலர்த்தா ணாயேன் கருந்தலைக் கணியாச் செய்வோன் . 

ஆகத்திருவிருத்தம் - ருஎக . 


( ககூ) 


(20 ) 


ஏழாவது . 


அரியணை மீது தென்முக மாகி யமர்ந்தருள் வீரகிண் கிணிக்காற் 
பெரியவ னந்தி யண்ணலை நோக்கிப் பெட்டெமைக் காணுமா றடைந்த 
வுரியமெய்ச் சீல மறைக்குலத் தவரை யொல்லையின் வருவியென் றருளத் 
தரியலர்க் கிடியே ராயமற் றவனந் தணர்புகப் புகுத்தினன் றிருமுன் . ( க ) 
மறைமுழு துணர்ந்தோர் மறைநெடு முடியு மாயனும் பிரமனுங் காணா 
நிறைபரம் பொருளை முன்புதாஞ் செய்த நெடுந்தவ வலியினாற் கண்டே 
யறையுப் வீதம் பூரண கும்ப மக்கதை யறமலி நீறு 
கறையறு கனிகண் முதலிய பிறவுங் கையுறை கொடுத்துள மகிழ்ந்தார் .( 2 ) 

நினைத்திடி னிறும்பூ தல்லதென் னுண்டா நிறைந்தபல் 
றும் , வினைத்திறந் தடிவான் மேயவந் தணரை மேருவுஞ் சமழ்ப்புறு தோ 
ளிற் , கனைத்துவண் டிமிர்பூக் தார் புனைந் தரசாய்க் கவினரி யணையிருந் 
துலகத் , தனைத்தையு முணரு மண்ணலுக் கெதிர்நின் றமைச்சியல் பூண்டவ 
னுணர்த்தும் . 
கறையடி மருப்புஞ் சந்தனக் குறடுங் காழகிற் றுண்டமுஞ் செம்மை 
நிறைசெழு மணியும் வயிரமு முத்து நீலமுங் கையரிக் கொண்டு 
துறை துறை யொதுக்கிக் கிழிதர வயிறு தொடுகட லகம்புகுந் துலவு 
மறைபுனற் பொன்னி யிருகரைப் புறத்து மமருமந் தணர்கண்மற் றிவரால் , 


ஏழாவது . 
வாலிய மருப்புப் பொருப்பொடு கருப்புல் வான்றவழ் பொருப்பையு முருட்டி 
கோலிய வுவரி திடர்பட வெறிந்து கொழுமணிக் குப்பைகை வாரிக் ( ச் 
காலியல் கழனிக் கதலியுங் கமுகுங் கழுத்தொடி தரவெறிந் தார்க்கும் 
பாலிசூழ் காஞ்சி மாநகர் முதற்பல் பதியுறை வேதிய ரிவரால் . 
செழுநலம் பயக்குஞ் செந்தமிழ் மணக்குஞ் செய்யவாய்க் குறுமுனி யுறையு 
முழுமணிச் சிகரப் பொதியினின் றிழிந்து மூரிவா னின்றறங் கருதி 
வழுவறு தாரா கணம்புகுக் தாடி வயங்குற மேலெழுந் தென்னப் ( ல் . ( சு ) 
பழுதில்வெண் டரள் மெடுத்தெறி பொருகை படிந்தெழு பனவர்மற் றிவரா 
அடர்பிணர் மருப்புப் புனிற்றிளங் கவரி யதிர்தரு கனைப்பொடு பாய 
விடர்தபுத் தெழுந்து வளர்ந்தகற்பாத்தி னிருங்கழுத் தொடிதர வெருவிப் 
படர்பெரு நீத்தத் தெழுதகட் டகட்டுப் பகட்டிள வாளைமேற் பாயுக் 
தொடர்புகழ்ச் கோதா வரிக்கரை யமருந் தூமறைக் குலத்தவ ரிவரால் . ( எ ) 
அரவினாற் கொள்ளப் பட்டபைர் தேரை யவ்வராப் பூணவும் பெருமீ 
னு ரவினாற் கொள்ளப் பட்டபுன் சிறு மீ னொல்லையம் மீன்விழி யென்பு 
பரவினாற் பொலிகை விரலணி தரவும் பரம்பரன் றிருவுரு நல்கும் 
புரவினாற் பொலிந்த கங்கையங் கரைவாழ் புண்ணியப் பூசுர ரிவரால் . (அ ) 
இவர்கடற் றீரத் துறைபவ ரைய விவர்மறை நான்கினும் வல்ல 
ரவருபா கமமா கமங்களில் வல்ல ரவர்புரா ணங்களில் வல்ல 
ருவர் நியா யத்து வல்லரெண் வல்ல ருவரென வமைச்சுணர்த் திடலுந் 
தவர் குழாம் புகழாண் டகைசிறு முறுவ றந்து சற் றேமுடி யசைத்து . 

( கூ ) 
தகவவர் கொணர்ந்த யாவையு மமரர் தங் குல தெய்வமாய் நின்ற 
நிகரறு செம்பொற் புற்றிடங் கொண்ட நிருமலற் காகெனப் போக்கிப் 
புகரறு மறையீர் நும்மனை வியரும் புதல்வரு மற்றுள யாரு 
மிகவலி யினர்கொ லெனவினா யனையர் விடுத்தசொ லுணர்ந்து வந் துரைக்கும் . 
வலிநர மடங்கற் பெயருடைக் கிள்ளி மைந்தனா யினியவ தரிப்போன் 
பொலிவரி கழற்காற் றெவ்வரே றனையான் புகழ்ச்சிவ தத்தமா வளவன் 
மலிதரு கருமம் பார்க்கும்யாம் புற்றில் வயங்கு நா யகனரு ளாலு 
மெலிவரு நுங்க ளாசியி னாலு மேதினி காத்துமென் றுரைத்து . (கக ) 
நன்னிதிக் கிழவன் றோழனா கியகோ னரசிங்க வபயனுக் கினிச்சீர் 
மன்னிய வுதிக்கு மகன்சிவ தத்தன் மனிதனா யிருந்துல களிப்போம் 
துன்னிய நீவிர் யாவரு நன்கு சூழ்ந்துணர்ந் திடுமின்மற் றிவ்வா [ கும் . 
றின்னியற் றியாக ராசரென் றுறுகை யெழுத்தொடு மெண்ணின் மன் னருக் 
முடங்கலம் மறையோர் தங்கையிற் கொடுத்தம் முடங்கலுள் வரைந்திடு மாற் 
மடங்கலு மவர்க்கு வெளிப்பட வுரைத்தாங் கமர்தரு மிடம்புக வனுப்பி ( ற 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


மடங்கலா தனத்தே வீற்றினி திருந்தான் மாயவன் மாமணி மார்புங் 
கடங்கலு ழயிரா வதப்பெரும் பாகன் கற்பக நாசிம்வீற் றிருந்தோன் . ( கங ) 

ஆகத்திருவிருத்தம் - ரு அசா. 


எட்டாவது . 


[ ந்து 


மறையவர் தத்த மிடம்புகச் செலுத்தி மணிசெயத் தாணிமண் டபத்திற் 
கறைதபுத் தளவின் மணிகுயின் றமைத்த கனகசிங் காதனம் பொலிய 
வறைபுகழ் நந்தி யண்ணலு நீதி யமைச்சனு மிருபுடை நிற்பக் 
குறைதவிர் கருணை வீரகிண் கிணிக்காற் கொற்றவ னிருந்தருள் காலை . ( 4 ) 
வேதியர் கொடுத்த முடங்கல்கை யேற்று விருப்பொடு பூசித்து வாசித் 
தாதியம் பரன்கைத் தீட்டொடும் வரைந்த வனைத்தையு நன்குணர்ந் தெழு 
நீதிய நிருபர் யாவரும் விரைந்து நிரைந்துத மூர்திமேற் கொண்டு 
சோதியங் கமலைத் திருநக ரகம்வான் கொடுமுடிப் பவனமு னடைந்தார் .( 2 ) 
சந்தமன் னவர்சே னாபதிப் பெருமான் மன்னருள் பெற்றகம் புகுந்து 
பந்தமில் பரம யோகியை முன்செய் பளகறு தவத்தினாற் கண்டு 
குந்தவல் வினை தீர் தரப்பணிக் தெழுந்து குடந்தமுற் றெதிர்நிரை கின்றா 
ரந்தவெல்லையின்வந்திறைஞ்சிமந் திரரேறாங்கவர் தமையிறைக் குணர்த்தும் 
பிணர்படு மருப்புக் சுவையடிக் கயவாய்ப் பெருங்கரு மேதிசெஞ் சாலி 
வணர்படு நறிய பசுங்கதிர் மேய்ந்து மதுமலர் முண்டகங் குதட்டிப் 
புணர்படு மதுரக் கழைகறித் தருந்திப் புனிற்றிளங் சன்றொடுங் கவிழ்பூக் 
துணர்படு தேமா நறுநிழ அறங்குந் துளுவநாட்டரசனித் தோன்றல் . ( ச) 
வழிமதுக் கமல வாவிநின் றெழுந்த வானையம் போத்துவிண் ணுலகத் 
தொழிதலில் சுரபி மடித்தல முட்ட வுகளிளங் கன்றென நினைந்து 
பொழிநறுந் தீம்பால் பெருகியொண் சாலிப் போரையும் பொழிலையும் பெயர் 
பழிதபு மணிவா ரியிற்புக வெறியும் பாண்டிய நாடனிவ் வேந்தன் . 
தறியிற முறித்துப் பாகுடல் பிளந்து தகைநெடுங் கூர்ங்கழை சுளித்து 
மறிவரு நிழலைப் பசையெனக் குமைத்து மாமழை யினுமத மொழுக்கிச் 
செறிதர விழும்பல் விளரிவண் டோச்சித் தீயுரு மேறென முழங்கி 
செறிதவச் சினந்து கஞ்சரந் திரியு நெடுமலை நாடனிக் நிருபன் . 
யாளியி னடைந்து கடற்புனல் பருகி யானையி னெழுந்துவிண் பரந்து 
வாளிய றடித்துக் கான்றற முழங்கி வண்கதி ரோனையு மறைத்தே 
யோளியின் மழைத்தாலாகள் சள சளவென் றொலியெழ வொழிவற வெழிலி 
கோலியனிலைக டிரியினும் பொழியுங் குடககாட்டரசனிக் கோமான் . ( 7 ) 


எட்டாவது 


எரு 


கலவுநெற் கதிர்செங் கரும்பின்மேற் சாயக் கரும்புபைங் கமுகின் மேற் சாய 
மலர் தலைக் கமுகு வாழைமேற் சாய வாழைதே மாவின் மேற் சாயப் 
பலமலி தேமாப் பலாவின் மேற் சாயப் பலாவிலாங் கலியின்மேற் சாயக் 
குலவிலாங் கலிகற் பகத்தின் மேற் சாயுங் கோசல நாடனிக் கோமான் . ( அ ) 


ஒழுகுறு மதுவெண் டாமரை மலரை யொருபுறச் சிறகர்தை வந்தோர் 
செழுமட நாரை நடந்திட வேற்றுச் சிறுபெடை தழுவிய திதுவென் 
றழுதழு திரங்கு முயிர்ப்பெடை துணைத்தா ளடிக்கடி பணிந்துவெம் புலவி 
பழுதுற வொழித்துத் தழுவுறு மருதப் பல்லவ நாடனித் தோன்றல் . 
வடுவகிர் விழியார் தண்டுல மட்டில் வாய்க்களைந் தகற்றிய கழுநீ 
ரடுபுலி யடிக்காய்க் கடன்குலை யரம்பை யடியறச் சாய்த்து முத் தரும்பிப் 
படுமா கதங்காய்த் தந்துகிர் பழுத்த பற்பல பூகமுந் தள்ளி 
நெடுநிலங் கிழித்துக் கடற்புகுந் தடங்கு நிடதநாட் டரசனிக் நிருபன் . (60 ) . 
வருத்துவிர் யானோ பொறேன் பொறே னுயிரும் வாழ்கலே னென்றிடை வரு 
பருத்திறு மாந்து சுணங்குபூக் தொளிரும் படாமுலைத் துணைமட மாதர் ( ந்தப் 
கருத்துற வடுமில் புகுந்தினி தபெல் கறிக்கிடு குய்ப்புகை யெவரு 
மருத்தியுற் றிடப்பல் காவதங் கமழு மவந் திநாட் டரசனிவ் வண்ணல் . (கக) 

கருவிழிச் செவ்வாய் வெண்ணகைப் பசுந்தோட் கரும்பினு மினியசொன் 
மடவார் , மருவுபு குடைந்த விடத்து நின் றெழுந்த மஞ்சணீர் பெருக்கெடுத் 
தியாரும் , பொருவறு புடவி பொன்னிற மென 

நூல் புகறன்மெய் யென்றி 
றும் பூது , தருமகிழ் வடையப் பரவுறும் வளக்காந் தாரநாட் டரசனித் தலை 
வன் . 


கடமருண் முலைமேற் சந்தமும் புழுகுங் கரைதரக் கருங்குழல் சரிய 
மடநடை யஞ்சொன் மடந்தையர் குடைந்த மலர்த்தட நின்றெழு வாளை 
படர்நெடு வான நதியடைந் துழக்கப் பகருமந் நதியாம் பையர்க்கத் 
த - மண மயிர்ப்ப நல்குறும் வளப்பாஞ் சாலகாட் டரசனித் தலைவன் . ( க .. ) 
கருமுகிற் படலஞ் சூலுடைந் ததிரக் கவன்றுதா ராகண முதிர 
வருமுலைத் துவர்வாய் மடந்தையர் பொன்செய் மாமணி யூசலாட் வெக்குந் 
திருமலர்ப் பொழிலிற் கனிபல சிந்தத் திரிந்து வாய் முழங்குபு வானத் 
தருமுயற் கலைமேன் முசுக்கலை பாயு மங்காாட் டரசனிவ் வண்ணல் . ( ச ) 
கருமுக மத்தி மிதித்திட அதிர்தெங் கம்பழங் கனந்தவழ் கமுகின் 
மருவுசெம் பழங்க ளுருத்து நெட் டரம்பை வண்சுவைப் பழக்குலை முறித்துப் 
பெருகிய வருக்கைப் பழங்கிழித் தருகு பிறங்குதே மாம்பழஞ் சிந்திப் 
பொருவில்புண் டரிகத் தடமிதந் திகோம் போசாாட் டரசனிப் பூமான் . ) 


எசு 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


இன்னண நீதி குதுகல னென்பா னெதிர்நிரை நின்றபஃறேய 
மன்னவர் தம்மை யுணர்த்திட வணர்ந்தம் மன்னவர் யாரையு நோக்கிப் 
பொன்னகு வீர கிண்கிணிப் பூந்தாட் புரவலன் றிருமுடி யசைத்து 
நன்னலம் பொலியம் மந்திரிக் கிழானை நந்தியை நோக்கியீ துரைக்கும் . ( கசு ) 
பொருவில்சீர் வளவற் கினியமன் னவராள் பூமியெவ் வளவுமற் றின்னு 
மருவவவ் வள்வீர் தடற்சிவ தத்த வளவன்றன் பூமியென் றவரை 
யொருவரு காவல் புரிந்திடச் செய்ம்மி னுறுபகை யாய்மனா திகளால் 
வெருவரு துரோகஞ் செய் தமன் னவராண் மேதினி முழுவதுங் கவர்மின் . () 
மற்றவர் தமக்குத் தண்டமும் புரிமின் வளவனாற் றண்டிக்கப் பட்ட 
குற்றமிக் குடையோர் தமைச்சிறைச் சாலை குறுகுறப் புகுத்துமின் வினாவி 
னுற்றவச் சாலை வறிதிருந் தவர்தாட் குறுகரு வல்லிசேர்த் திடுமின் 
உறுற்றகார் வல்லி பூண்டுறைக் தானாத் துரத்துமின் றேயம்விட் டகல . ( கச ) 
முன்னர் நம் வளவன் யாவரை நீதி முறையினாற் றண்டிக்க விலையோ 
வன்னவர் 

தமையு நீதிநூ லறைந்த வவைக்குமா றாகியே நடக்கு 
மன்னவர் தமையு நந்திரு முன்னர் வல்லையிற் கொடுவந்து விடுமின் 
றன்னமு நீதி திறம்புத லில்லாச் சங்கர சேவகச் சோழன் . 
அறைதரு தேய காலவி ரோதத் தாலெவர் தம்மையா யினுநன் 
முறைதபத் தண்டித் திருக்குமே லவரை முகமனோ டிங்கழைத் திடுமி 
னிறைசமா தானஞ் செய்தும்யா மின்னு நீதிபோ லீட்டுவானாயு 
மறைதரு சுவேச்சை யுடையவ னாயு மங்கையி லிலாதவன் போன்றும் .(20) 
படிமிசை யுறைவோன் யாவனோ வரச பலாதிக னனையன்மற் றவன்றன் 
முடிவறு பொருளைக் கவர்ந்து நம் முடைய முழுப்பெருங் கோசத்துச் சேர்மின் 
கடிதலின் மகவி ல்ாமையான் வைத்த காஞ்சன மோர்ந்தறம் புரிமின் ( மான் . 
கொடியபா தகர்தம் பொருள்கவர்ந் திடுமி னென்றனன் குணப்பெருங் கோ 

ஆகத் திருவிருத்தம் - சுரு . 


(ககூ ) 


ன்பதாவது . 


புனையுநல மலியருட்பூங் கோயிலகத் தரியணைமேற் புவன மீன்ற 
தனைநிகரும் பெருங்கருணை யம்மையிளங் குழவியொடுந் தனித்து வைக 
வனைபவனத் தரியணைமேல் வீற்றிருக்குங் கிண்கிணிக்கால் வள்ளற் கோமான் 
வினைதபுசே னாபதியை மந்திரக்கொத்தினை நோக்கி மீட்டுங் கூறும் . 
வளவனுக்கு முனமறு கூற் றொருபாகந் திறைகொடுத்து வந்த வேந்த 
ருளமகிழ வின்று முத னாலிலொரு பாகமளந் துதவல் வேண்டும் 


( க ) 


பத்தாவது . 


எஎ 


ஆ 


தளர்வுறுவ ரெனிற்பூமி யின்று முத லதிகபலந் தவச்சு ரக்குங் 
கிளர் தரு நுண் மதிமிக்கி ராதலால் யாவருக்குங் கேடின் ராமால் . 
வருமொருகூற் றினை நான்கு கூறாக்கி யொருகூறு மாதே வற்கும் 
பொருவரியீர் மற்றொருகூ றன்ன தா னத்தினுக்கும் புகன்மற் றோர் கூட 
றொருவரிய சேவகஞ்செய் பவர்க்குமினி து தவுமின்மற் றுளவோர் கூற்றை 
மருவவிரு கூறுசெய்தொன் றாற்பவனத் து.றுசெலவை வயங்கச் செய்மின் . ( ) 
மற்றொருகூற் றினைக்கோசஞ் செறித்திடுமி னிவ்வாறு மதியர் தோறுங் 
குற்றமற நடத்திடுமின் முயன்றுபுவி யாழ்ந்தெடுத்துக் கொள்ளுஞ் செம்பொ 
னுற்றகொடுஞ் சூதாடு மவர்பொருண்மற் றுரியரிலா தொழிந்த வாசை 
முற்றவிவை கொண்டுசிவா லயந்தொறுமண் டபஞ்சிகரி முதல் செய்மின் . ( ) 
ஒடிவில்பெருந் தீவினின்றும் வருமொண்பொ னபராதத் துற்ற செம்பொன் 
கடிவிலறம் புரியவுரி யா ரலாச் சங்கரசா தியர்சைக் காண 
நெடியசிவ ஞானத்தால் வெறுத்தபொரு ளின வகொண்டு நிரம்ப நாளும் 
படியின் மறை யோர்க்கு விலாப் புடைவீங்க வருத்திடுமின் பதமிக் காயே . ( ) 
தருவளவன் வனப்பலம்விற் றாம்பொருளால் வித்தியா சாலை செய்மின் 
மருவுமுலோ பியர்பொருள் வெஞ் சோரர் பொருள் புத்திரியின் மன்னர் மாதர் 
பெரு குறுசீ தனப்பொருளா னடவையினீர்ப் பந்தர்தடம் பிறங்கச் செய்மின் 
றிருமறையோர் பொருளுளதே லவர்க்கேநல் குமினென்றான் றேவ தேவன் . 

ஆகத் திருவிருத்தம் . சுகக . 


பத்தாவது . 


பொருந்தா நெறியிற் புக்குழலும் பொறியி னேனுள் ளமும்புகுந்த 
திருந்தா டரவக் கிண்கிணிக்காத் றியாக ராசச் சிவபெருமான் 
பெருர்தா ரணிகொண் டாடுறுசீர் பெற்ற சயிலா தியைநீதி 
யிருந்தார் புனைமந் திரரோற்றை நோக்கி மீட்டு மிஃதுரைக்கும் . 
மறையோர் பொருணம் பண்டார மருவு மெனின்மற் றதனையள 
விறையா யினும்வை யாதவர்க்கே யீமி னீயு முறைகேண்மின் 
பொறையீர் சாமானியரென்னிற் போற்றி யவரை வரவழைத்துக் 
கறைதீர் பசும்பொ னெவ்வளவவ் வளவே கொடுமின் கனிவாயே . 
தக்க தரும சாத்திரந்தேர்ந் தவர்க்குப் பாக மிரண்டதனோ 
டொக்க நீதி 

நூலுணர்ந்தார்க் கொருமுப் பாக மவையொடு சீர் 
நக்க புராண முணர்ந்தார்க்கு நான்கு பாக மிதிகாசந் 
தொக்க வவற்றோ டுணர்ந்தார்க்கைம் பாகங் கொடுமின் சோராமே . 


( உ ) 


எஅ 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


மறையும் தெரிந்தார்க் கறுபாக மறையொண் பதமுந் தெரிந்தார்க்கு 
நிறையும் பாக மேழ்கிரம கெறியும் தெரிந்தார்க் கெண்பாக 
மறையும் வேதாங் கமுந்தெரிந்த வவர்க்குப் பாக மோரொன்பான் 
குறைவில் சடையுந் தெரிந்தார்க்கோர் பத்துப் பாகங் கொடுத்திடுமின் . ( ச) 
சொற்ற சிறப்பி னோசிேவ யோகந் துலங்க வுடையாருக் 
குற்ற பாகம் பதினொன்றா லொளிரா கமமு முணர்ந்தார்க்குப் 
பற்று பாகம் பன்னிரண்டு பகரு நான மாசார 
மற்றும் பூண்டு சிவமுணர்ந்தார்க் கொருநூ றன்பின் வழா தீயின் . 
பார்பா லடைந்து பொருளேற்றல் பதமுண் டிடுகை யில்லாத 
வரமார் நியம நனிமருவி மாதே வனையு முணர்ந்தார்க்குத் 
திரமார் தருமா யிரம்பாகஞ் சேரக் கொடுமி னிவ்வாறு 
கரவா தினிது நடமினெனக் கனிவாய் மலர்ந்தான் கமலேசன் . ( சு ) 
நோயன் பதி தன் குணமில்லா னோனா வீனன் பேராசைத் 
தீயன் றந்தை கொலை முதலாச் செறிபா தகத்தன் றீமொழிசேர் 
வாய னெனினு மறையோனேல் வையா தவன்பொ னளித்திடுக 
மாயன் முதலோர் கவர்ந்தாலும் வழங்குங் கேடப் பொருளுணர்வீர் . 
தரையின் மருவு மெவ்வகைய சாதி யாருந் தொழத்தக்கோர் 
புரையின் மலிந்த பூசுரரே போற்ற வேது வென்னையெனிற் 
கரைபு ராணந் தரும நூல் கழுவாய் மனுமுற் பலவுமவ 
ருரையி னுதித்த லாலென்றா னொப்பி லாநந் தியாகேசன் . 

ஆகத்திருவிருத்தம் - சுகக . 


(எ) 


( 
அ) 


பதினொன்றா வது . 


சிறுவிதிசெய் மகஞ்சிதைத்துத் தலைதடிந்து தகர்த்தலைபின் சேர்த்துச் சற்றே 
கறுவியவற் சார்ந்தார்க்குக் தகுதண்டம் புரிந்தபெருங் கருணை மூர்த்தி 
மறுவறயா வர்க்கமுறு தண்டமினும் புரிந்தாள வல்லோ னன்பர் 
பெறுபொருளா கியவிடங்க னமைச்சன்முக கோக்கியது பேசு மாலோ , ( ச ) 
தூயபெரு நீதியுணர்ந் தொள்ளறிவின் மிகுசீர்த்தித் துணைவ கேண்மோ 
பாயபகை மன்னர் பெரு நகரமுறை தருகரிகள் பரிக ணுண்மை 
மேயவியற் புலவரிசைப் புலவர்கணி கையர்பசுக்கண் மிடலார் சேக்க 
ளாயவிவை வறிதிரா தேகுபுகைக் கொண்டிாக ரடங்கச் சேர்த்தி . ( உ ) 
அன்னவற்றுண் மால்கரியும் வாம்பரியும் புற்றிடங்கொடாமல மூர்த்தி ( ன் 
மின்னகுல தியிற்பவனி யெழுச்சியின் முன் செலுமாறும் விறலான் வென்மே 


பன்னிரண்டாவது. 


எக 


மன்னவிரு முரசு சுமந் துடன்செலுமா றும் பசுக்கள் வயங்கம் மூர்த்தி 
சென்னிமிசை யாட்டாறும் பால்பொழியு மாறுமுடன் சிறப்பச் செய்தி , ( கூ ) 
மன்னுமியற் புலவனாயு மருவுமிசைப் புலவரையும் வண்பூங் கோயி 
றுன்னுகம லாம்பிகை தன் சந்நிதியினிருமாலுந் துலங்க மேவி 
மின்னுமவள் புகழ்பாடிக் கொண்டிருக்கச் செய்திநெடு வேல்போ லொண்கட் 
பன்னுகணி கையரையுமக் கோயிலிடே நடநவிலப் பண்ணு வாயே . ( ச ) 
பகையரச ருடறைவு கொண்டிருந்த மூர்க்கரெலாம் பங்க யப்பூ 
முகைமருவு சுரவாவிச் சோபான மெலாங்கட்டி முடியு மாறு 
திகைமருவு மிட்டிசைகள் சுமந்தெடுத்துக் கொடுக்கும் வகை செய்தி பொய்தீர் 
தகை மருவ வெந்நூலு மைய மறுத் துணர்ந்து தெளி தன்மை யோயே . ( 3 ) 
வழிமருவிப் பதிகர்பொருள் பறிப்போனா யாவரையும் வருத்து வோனா 
மொழிபுகழித் திருவாரூர்த் திருவீதி மயலகற்றி முகந்து தூநீ 
ரொழிவறவெங் கணுந்தெளித்து மேடவல்சற் றேனுமிலா தொப்புக் காணுங் 
கழிபெருவே லையினமைத்தி யெந்நூலு மைய மறக் கற்று ளோயே , ( சு) 
நியாயமா றுரைப்போரு மனத்தொன்று வாக்கொன்றா நிகழ்த்து வோரு 
முயாதபே ரிடருறச்செக் காதியியந் திரங்களிழுத் துழலச் செய்தி 
தயாவினா லிவ்வாறு தகு தண்டம் யாமெடுத்துச் சாற்றி னேங்கேண் 
மியாவெனா வாய் மலர்ந்தான் றியாகரா சப்பெயர்கொள் விமல வேந்தன் . ( எ ) 

ஆகத்திருவிருத்தம் . சுஉசு . 


பன்னிரண்டாவது . 


(க) 


இன்னருக் கின்ன தண்ட மியற்றிடக் கடவ தென்று 
மன்னரு ளால்வ குத்த மன்னவர் பிரானைக் காண்பான் 
பன்னரு மறைமுற்றோர்ந்த பனவன் மெய்த் தவத்த னாசு 
தன்னமு மில்லா னம்பா சங்கர னென்பான் வந்தான் . 
வந்தவன் றனை நூல் வல்ல மந்திரக் கிழவ னாதி 
யச் தமில் பரம யோகி யருட்டிரு முன்ன ருய்ப்பக் 
கந்தமென் மலரோன் மாயோன் காணரும் பொருளை முன்செய் 
பந்தமி றவத்தாற் கண்டு பகரருங் களிப்பி னாழ்ந்தான் . 
தண்ணிய மறையோ னம்பா சங்கரப் பெயரோன் மிக்க 
புண்ணிய சீலன் காணப் போந்தன னென்று தேர்ச்சி 
நண்ணிய துணைவன் கூற நயத்துகல் லார மென்பூக் 
கண்ணிய னருள்வழங்கிக்களிசிறந் திருக்குங் காலை . 


(உ ) | 


(ங ) 


அடி 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


ச) 


(* ) 


( எ ) 


கடமருள் செருத்தன் மேதி கன்னலம் படப்பை மேய்ந்து 
மடன் மலர்த் தடமு ழக்க வாளையம் பகடு தாவிப் 
படர்முகி வணவு தெங்கிற் பற்றுமுப் புடைக்காய் சிந்து 
மிடமுயர் புகழ்க்காம் போச மென்றொரு தேய மாதோ . 
அன்னத னு தீசித் திக்கி ன்டருமாங் கனிச்சா றோடிக் 
கன்னலம் படப்பை சாய்த்துக் க லியந் துடவை மாய்த்துச் 
செந்நெலங் கழனி மூடித் தினாக் கடற் புலவு மாற்று 
நன்னர்கொள் கலிங்க மென்றோர் ந குவளத் தேய முண்டால் . 
இத்தகு தேய நாப்ப ணெய்தகோ லிடைசெ லாது 
மொய்த்தபா தவப்பைங் சானு முகிறவழ் விந்த மாதி 
சூத்திரக் குழுவுஞ் சந்தக் குறடுங்கா ழகிலும் வாரி 
யொத்திரு கரைப்பால் வீசி யோடுகான் யாறும் பல்ல . 
மாற்றருங் கான மாதி வயங்கிய வனைய பூமி 
சாற்றரும் வளக்காம் போசந் தடமதிற் கலிங்க மென்னும் 
பாற்றருந் தேய வெல்லை பகுத்தினி துணரும் வண்ண 
மேற்றதோ ரடையா ளங்கொண் டிருந்தில் தின்னுங் கேண்மின் . 
திருந்திய புகழ்க்காம் போச தேயத்தைச் சார்ந்த தென்று 
மருந்திறன் மதிற்க லிங்க மதனையே சார்ந்த தென்றும் 
வருந்திற ஓணரு நன்னூல் வல்லகு மதித்தல் செய்யப் 
பொருந்துத லுறாச்சந் தேக பூமியா யிருத்த லாலே . 
என்னது பூமி யென்று மென்னது பூமி யென்றுஞ் 
சொன்னவத் தேய மன்ன ரிருவருந் தோன்றக் கூறிப் 
பின்னபொன் னாங்கொல் லோவிப் பெருவழக் சென்றெல் லோரு 
முன்னமேன் மேற்க லாய்த்தா ருறுபகை பூண்டு மாதோ . 
வரைமருள் புயக்காம் போசன் வளர் சலிங் கேசற் பார்த்தித் 
தாையென தெனதே யென்று சாதித்து முடிப்ப லென்றான் 
புரை வளக் கலிங்கர் கோன்காம் போசநாட்டரசை நோக்கி 
வினாசெய்மென் பூவன் றேநீ மேதக முடித்தற் கென்றான் . 
மாறிலக் கலிங்கர் கோனிம் மகியென தென்தே யென்று 
கூறுவ தெவன்யான் கட்டிக் கொள்ளுவ லறிதி யென்றான் 
பாறுறு வேற்காம் போசப் பார்த்திவன் கலிங்க முள்ளா 
யூறடை யாது கட்டிக் கொள்ளுதற் குராதோ வென்றான் . 
ஒருவருக் கொருவ ரிவ்வா றோதினர் சினக்குங் சாலைப் 
பொருவின் மந் திரக்கி ழார்நன் புரோகிதர் முதலோர் கூடி 


( அ) 


( கூ ) 


( க 0) 


( கக ) 


பன்னிரண்டாவது , 

அக 
விருவருங் கலாய்த்த னன்றன் றெப்பெரு வழக்கும் தீர்க்கும் 
பெருமிதத் தியாக ராசப் பிரானடி யடைமி னென்றார் . ( கஉ ) 
என்னலு நன்று நன்றென் றிருவரு டியன்மா லென்னு 
மன்னவ ராலுந் தீரா வடுபவ வழக்குந் தீர்க்கு 
முன்னவ ரிவ்வ ழக்கு முடித்திட லரிதோ வென்று 
நன்னர்மங் கலங்கத் தாடு சந்திரு வாரூர் சார்ந்தார் . 

( கங ) 
வளியுளர் பவன வாய் தன் மருவிமந் திரக்கி ழான்பாற் 
களியுறு தாங்கள் வந்த காரிய மெடுத்துக் கூற 
வொளிர்மதி யவனன் னாரை யொருங்கழைத் தொழிவு முது 
தெளிபவர்க் கினிக்கு மெங்க டியாகேசன் றிருமுன் சென்றான் . ( கச ) 
பெருமறை முடியுந் தீண்டப் பெறாதகிண் கிணியொ லிக்குந் 
திருவடி யானு மெய்தச் சிறக்கணித் தருளு வானை 
மருவுமா லயன்வ ணங்க வந்து காத் திருக்குங் கோனை 
யிருவரும் வணங்கி நின்றா ரிறைஞ்சிநின் றமைச்சுக் கூறும் . 
பொருவறு தியாக ராசப் புரவல சேட்டி யின்னோன் 
மருவுகாம் போச மன்னன் மற்றவன் கலிங்க மன்ன 
னிருவர்த நாடுந் தெற்கும் வடக்குமற் றிவைக்கு நாப்ப 
ணொருவருங் கான மாதி யுற்றதோர் பூமி யுண்டால் , 

( கசு ) 
இத்தகு தேயஞ் சார்ந்த தெனக்குறி யொன்று மில்லா 
வத்தகு பூமி யென்ன தென்னதென் றறைந்திவ் வேந்த 
ருத்தம திருமுன் வந்தா ரென்றெடுத் திரைப்ப வெங்கள் 
வித்தக னுள்ளத் தோர்ந்து மென்முக மலர்ந்து கூறும் . 

( கஎ ) 
மதிவலாய் கேளக் கான வாசிக ளாகி யுள்ள 
முதியமா தவர்யா காதி முயன்றவண் முற்றச் செய்தி 
யதிகமாம் புண்ணியத்தா லாறிலொன் றம்மண் னுள்ள 
கொதிகொள்வே லரசனுக்குக் கூடுமற் றதுதான் கூட . * ( கஅ) 
தேசுமெய் யறிவு மிக்க சித்தியும் வந்து கூடு 
மாசுதீ ரவைதாம் யாரை யடையுமவ் வடைவை யோர்தி 
பேசுமவ் வடைவை யுள்ளோன் பிறங்குமம் மண்ணுள் ளோனென் 
றேசுதீர் தரத்தா பித்தி யீதுசம் மதமாம் யார்க்கும் . 

( கக) 
என்றருண் மூர்த்தி கூற விருவரு.முவந்து செய்ய 
பொன்றயங் குறுதாள் போற்றிப் புறவிடை கொண்டு போனார் 
நன்றென வமைச்சர் கோவு நாயக னுரைத்த வாறே 
சென்றற வோரைக் கொண்டோர் சிறந்தமா மகஞ்செய் வித்து , (20 ) 


( 


அஉ 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


தராதிய ரிருவ ருக்குந் தவப்பய னுற்ற தோர்ந்து 
விராவுதென் பாற்காம் போசன் மிளிர்வட பாற்க லிங்கன் 
பராவுகான் கொள்ள நாப்பண் பகுத்துப்பா டாணந் தாபித் 
தராவொளிர் வலத்தா ளான் டி னடைந்துவிண் ணப்பஞ் செய்தான் . () 

ஆகத்திருவிருத்தம் - சுசஎ . 


பதின் 


ன் றாவது 


(ச) 


( உ ); 


( ங ) 


கன்றேறு செங்கை யயிராணி கலந்து மார்பத் 
தென்றேறு பூணா னயிராவத மேற லேய்ப்பக் 
குன்றேறு வெண்மா ளிகை மீதுமின் கொண்ட கொண்டல் 
சென்றேறு சீர்ப்போ சலமென்றொரு தேய முண்டால் . 
அத்தேய வேந்த னருங்கல்வி யமைந்த சீரான் 
வைத்தே யுடைமை யிழப்புற்றுழல் வன்கண் மன்னர் 
பித்தேய நின்றா ரெனவெள்ளி பிறங்கு செம்பொ 
னெத்தேய நின்று வருவோர்க்குநன் கீத்து வப்பான் . 
அன்னான் வறியோர் வெறுப்பக்கொடுப் பான வாவித் 
தன்னா னிலத்துட் பொருள்வைப்புறு தான மாய்ந்தே. 
நன்னாளி லகழ்ந்துகைக் கொள்ள நயந்தி ருந்தான் 
அன்னா வதனை யுணர்ந்தார்சொடுஞ் சோரர் சில்லோர் . 
வஞ்சம் புரிய வலர்நள்ளிருள் வந்த காலை 
நெஞ்சங் களிப்பார் சிறிதாம்புழை நேரு மேனு 
மஞ்சங் ககற்றி நுழைவாரெதி ராய பேரை 
ஈஞ்சங் கலந்தா லெனச்சாடுவர் நாளு நாளும் , 
அனையா ரரசன் மனஞ்சார்ந்துறை யவ்விடஞ்சார்ந் 
தினையா தவராய்க் கருநள்ளிருளிற்று ணிந்து 
வினையார் கருவி கரங்கொண்டு விரைந்த கழ்ந்தார் 
புனையா வவர்கண் ணெதிர்ப்பட்டது பொன்வைப் பொன்று . 
தலஞ்சார்ந்த மேரு வரையேயெனத் தக்க வைப்பை 
வலஞ்சார்ந்த கள்வ ரகழ்ந்தார்வெளி வைத்து ாைப்பார் 
நலஞ்சார்ந்த லீகை யரசன்பொரு ணாங்க வர்ந்தோம் 
புலஞ்சார்ந்த மேலோர் வெறுப்பாருறல் பூணல் வேண்டும் . 
என்றே தலைமேற் சுமந்தார்முகி லேறு கோட்டுக் 
குன்றே மருதத் தாையேயிரு சோட்டு நல்லான் 


( 
ச 
) 


. 


( ரு ) 


( 
சு 
) 


பெதின் மூன்றாவது 


அங 


( எ ) 


( 
அ 
) 


( க 0 ) 


கன்றேய் வனமே சுரமே கடந் திட்டு வல்லே 
சென்றே யுறவைத் தனர் கொங்கண தேயத் தெல்லை . 
மோகம் புரிவல் லிருண்மாய முருக்கு மண்ண 
னாகங் செழுமும் பொழுதாகவுண் ணாடு கள்வர் 
பாகம் புரிதற் கியலாமையிற் பைம்பொ னெல்லாம் 
போகம் பொலியோர் வரைச்சாரற் புதைத்துப் போனார் . 
உறுகால மன்னன் குறியாரவ ணுற்றி ராமன் 
சிறுகா லெதிருந் துவள்சிற்றிடைச் சீதை மேவப் 
பெறுகா னடைந்தங் கிலளாகப் பிறழ்வுற் றென்ன 
மறுகா வுறுபீழை யுட்கொண்டு மயங்கி னானால் . 
செஞ்சாலி விஞ்சு செறுப்போசல தேய மன்ன 
னெஞ்சாத செம்பொன் பிலத்தின்னள வின்மை நோக்கி 
நஞ்சா ரடைவார் பொருண்மன்னனி யாய பொன்ம 
னஞ்சா திதுகொண் டவர்யாரென வாய்ந்திருந்தான் , 
சின்னாள் கழியக் களவாண்டு திரியுந் தீயர் 
பொன்னாடி யங்குற் றெடுத்தார்களப் போது கண்டு 
மின்னார் படைக்கா வலர்பற்றி விரைந்தத் தேய 
மன்னா னவன் முன் விடுத்தார்கள் பொன் வைப்பி னோடும் . 
பொழிநீர் வயற்கொங் கணவேந்திறும் பூது கொண்டு 
பழிநீர்மை யாளர் முகநோக்கியிப் பைம்பொ னெங்குற் 
றொழிநீர்மை மேவக் கவர்ந் தீருண்மை யோது மென்ன 
வழிநீ ரவருங் கரைந்தார்கள் பட் டாங்கு மன்னோ. 
வண்போ சலவேந் தனிச்செய்தி வழியு ரைப்போர் 
நண்போ டுரைப்ப வுணர்ந்தானகு விற்பு ரூர 
வொண்போ ரயிற்கட் இணைச்சீதையை யுற்றுக் கண்ட 
கண்போ லனுமான் மொழிகேட்டவிற் காளை போன்றான் . 
உடனே யவணின்று விரைந்தெழுந் தூர்தி மேற்கொண் 
டடனேர் படைசூழ்வரக் கொங்கண மங்க ணுற்றான் 
மடனேரு மாலை யவனும்மெதிர் வந்து செய்யுங் 
கடனே ருபுவந் தது கூறக் கடவை யென்றான் . 
என்னாட்டு மேய புதையற்பொரு ளெய்த வவ்வி 
யுன்னாட்டு மேய கரவோரையவ் வொண்பொ னோடு 
மின்னாட்டு வெள்வே லுயர்த்தோய்பெற வேண்டி யின்று 
கன்னாட்டு வட்டை கடந்துற்றனன் காண்டி யென் றான் . 


( கக ) 


( கஉ ) 


( ங ) 


( கச ) 


அச 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


( கசு ) 


( 
கள் 
) 


( கஅ) 


(கக ) 


ஓராசை யும்மில் புகழோய்பிற ரொண்பொ ருட்டுப் 
பேராசை கொள்வ தெவைேவப் பிறங்கு பொன்னெம் 
பாராசை யென்று ரறியாதலர் பார்த்தி நீயிக் 
கூராசை யேசென் றவர்தொம் - குழியை யென்றான் . 
குழிபார்த் தகல்வேனு மலேன்பிறர் கொள்பொன் மேவும் 
வழிபார்த்து நிற்பேனு மலேன்பொருள் வைத்துக் காப்பார் 
விழிபார்த்து வவ்வு மவரோடுபொன் வேண்டு மூளும் 
பழிபார்த் திடாத தெவனென்று பகரும் பின்னும் . 
பேரா வளக்கொங் கணமன்ன பிறர் தம் வேங்கை 
யாரா ரளியா ரதனால்வண் டடாத வேங்கை 
போராடி யார நினைத்தோரையும் போழும் வேங்கை 
சோரா தொருவன் றனதென்று தொடினும் வேங்கை . 
வியனா னிலத்தி லயலார்தம் வெறுக்கை யென்னின் 
மயனாடு நெஞ்சர் பெயரென்று மதிப்பரின்பப் 
பயனார் தொழிலின் பெயான்று பகர்வ ரோர்தி 
கயனாளு நீங்கா வயற்கொங்கணக் காவ லோயே . 
என்னா வயற்போ சலமன்ன னிசைப்ப வஞ்ச 
முன்னா வுடையான் பலநீமொழிந் தென்கொ லென்பார் 
மன்னாசை யான்கொண் டனன் மற்றொர் வழக்கு முண்டோ 
பொன்னாசை கொண்டு திரிவாயொழி போதி யென்றான் , 
இவ்வா றிருவர் கலாஞ்செய்திக லேற்ற காலை 
யொவ்வா திதுவென் றறிவானுயர்ந் தோர்வி லக்கிச் 
செவ்வா னுறழுந் திருமேனித் தியாக ராசர் 
நவ்வா ரிசத்தா ளடைமின்னென நன்கு சொற்றார் . 
நன்றென் றிருவேர் தருஞ்சோரரு நாடு மம்பொற் 
குன்றென்று கடறு நிதியோடு குலாவு செம்பொன் 
மன்றென்று நாயேன் மனத்தும்பொலி வள்ளன் மேய 
வென்றென்று நாண்விற் றளியாரூ ரிடம்பு குந்தார் . 
தேவாதி தேவ ரரியாசனத் தியாக ராசர் 
பாவாதி நூலின் முடியொத்த பவன முன்னகம் 
மாவாதி நின்று முழங்குத்திரு வாயில் சார்ந்தா 
ரோவாதியன்மந் திரற்குற்ற துணர்த்தினாரால் . 
முதுமக் திரரே றனையானிறை முன்பு குத்த 
விதுமந் தரட்டறிமத்தென வேலை நட்டோன் 


( 20 ) 


) 


(உக ) 


( 
22 
) 


( உங ) 


. 


பதின் மூன்றாவது 


அரு 


(உச ) 


பதுமந் தவிசோன் வணங்கற்கரும் பண்ண வன்றன் 
மது மந்தி மாந்து மலர்ப்பாதம் வணங்கி நின்றார் . 
மதியா ரமைச்ச னிறைமுன்னர் வணங்கி நின்று 
கதியார் கழலா யிவன்போசலங் காவல் செய்வோன் 
றுதியா ரிவனாட் இறுவைப்புச் சுவணம் வஞ்சப் 
பொதியார் சிலசோரர் கவர்ந்தனர் போயி னாராம் . 


கொடுபோய கள்வ ரவனாடெனுங் கொங்க ணத்தி 
னடுவோர் வாைச்சார் புதைத்துச்சில நாள்கழித்துத் 
தடுமாறு றாது கவர்போதவற் சார்ந்த சாப்போ 
ரபொசம் வீக்கப் பொருளோடு மடைந்து ளாராம் . 


(உள ) 


கள்ளுந் தொழிலோருமெய் யென்றனர் கல்லிச் செம்பொன் 
கொள்ளும் பொழுது தெரிந்தென்புவிக் கோட லால்யா 
னள்ளுந் தகையே னெனுமன்னவ னல்கிற் றென்பார் 
விள்ளும் மதனா லெனதென்று விளம்பு மின்னோன் . 
இருவோர் வழக்கு மிது கள்வரு மெய்தி னாரொப் 
பொருவோர் வரையிற் பொருளும்முட னுற்ற தென் றான் 
மருவோர் நலமு மிலாதேற்கும் வலப்பொற் பாதர் 
தருவோர் முறுவல் புரிந்தின்னது சாற்று வாரால் , 


( உ.அ ) 


(உக ) 


சுடர் நூல் பலவு முணர்தேர்ச்சித் துணைய கேண்மோ 
படர் நீ ரொரு நாட்டிறைமற்றொரு பார்த்தி வன்பொ 
னிடர்கூர் கரவர் கவர்ந்துற்றன பொன்னிற் பற்றித் 
திடரா லூரியா னிடம்பொன்னொடு சேர்க்க வேண்டும் . 
தெரியா னெனின்மற் றுரியானைத் தெரிய மட்டுஞ் 
சரியாது காப்புச் செயல்வேண்டுர் தமனி யத்தில் 
குரியா னுயர்போ சலமன்னவ னோர் தி யென்முன் 
பெரியா னதுகேட் டிறைஞ்சாவொன்றும் பேசி லானாய் .. 
போந்தான் பொழிற்கொங் சணமன்னவன் போச லக்கோன் 
றேந்தாழ் குழற்சி தையை மீட்ட சிலைவ லானிற் 
சூழ்ந்தா ருவப்பப் பொருண்மீட்டுவெஞ் சோரர் துன்பத் 
தாழ்ந்தார் கிடப்பத் தனதூரடைந் தாற்றி வாழ்ந்தான் , 

ஆசத்திருவிருத்தம் . களஅ . 


(ko ) 


அசு 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


பதினான்காவது . 


( 
க 
) 


( 
2 
) 


( 
ங 
) 


( ச ) 


ஆயும் பொன்னுடை மார்முக மேல்விலைக் 
கேயு மாத ரிருவிழி பார் தல்போல் 
வேயு மொண்கலை விண்மதி மேற்கயல் 
பாயு நீர்வயற் பாண்டிநன் னாட்டிடை , 
மன்னு நீள்பனி மால்வரை போன்மென 
மின்னு பூழியர் மேவுபொன் மாடமும் 
பன்னு மற்றைப் பறம்பின்மற் றோரிலும் 
துன்னு சீர்ம துரைத்திரு மாநகர் . 
என்ன வோர் தல முண்டதில் யாவரும் 
துன்ன நீட்ருட் சுந்தர நாயக 
னன்ன மென்னடை யங்கயற் கண்ணியோ 
டுன்ன ருங்கதி நல்கி யுறையுமால் . 
பரவ வற்குப் பசுபதி யென்றொர்பேர் 
விரவ லிப்பசு மிக்கமை யாற்கொலென் 
றுரவு மண்சொல வுண்டுகண் ணிற்பக 
லிரவு சேர்கதி ரேய்தரப் பெற்றவான் . 
தூய பேரருட் சுந்தர நாயகன் 
பாய கோயிற் பசுக்களை நோக்குந் 
ராய வெள்ளங்கொ லாம்பல் பதுமங்கொ 
லேய தாமரை யேகொலென் றெண்ணுவார் . 
ஆய வான்புல் லறன் மலி கான்புகூஉப் 
பாய வானுடு மானப் பரவிமேய்ந் 
தேய வேபயி னாளூளொர் நாளிரீ இப் 
போய தாலொரு பூங்கன்று தப்பியே . 
தப்பிப் போயது தண்கயி லைக்குலாச் 
செப்பிப் போயநஞ் சேரன் குலத்தனாம் 
பப்பிப் போய படைஞன் பசுக்குழாத் 
தொப்பிப் போய்விர வுற்று வளர்ந்ததே . 
ஆல வாயரு ளண்ணல தென்பதற் 
கேல வோரடையாளமு மின்மையாற் 
சால நாடன் னிாையொடுஞ் சார்தலாற் 
கால வேலுதி யன்கலப் போர்கிலான் . 


( 
6 
) 


( 1 ) 


( எ ) 


அ 


பதினான்காவது 


அஎ 


( 
க 
) 


ஒருதி னத்தொரு வேதிய னொண்கிளி 
மருதின் வாழு மதுரையி னுள்ளவன் 
கருதி வஞ்சியர் கோன்கடை புக்தினன் 
வருதி யென்று மகிழ்ந்தவ் வுதிமானும் . 
கூடன் மேய குருமணி யேற்றொடு 
மாடன் மேய தன் னாவினு ளுஞ்சில 
பாடன் மேய பனவற் குதவினா 
வீடன் மேய நிமிர்மணி மோலியான் . 


( 50) 


( கக ), 


கோதை நல்கிய வாக்களைக் கொண்டுதண் 
போதை நல்கு புனற்பெருங் கூடல்சார்ந் 
தோதை நல்குமவ் வரொரு நாய்கன்பான் 
மேதை நல்கு மறையவன் விற்றனன் . 
கன்று போய்நெடு நாள் சென்றுங் காண்கிலா 
மென்று நாடி யிருந்தவ ரோர் தின 
நன்று சால்பசு வாணிக னன் மனைச் 
சென்று கண்டையர் தீரத் தெளிந் தனர் . 


( கஉ) 


( கூ ) 


( கச ) 


. 


மணிம திற்றிரு மாமது ரைத்தளிப் 
பணிவி டைக்குரி யாரிற் பலர் குழீஇ 
யணித வப்பசு வாணிகத் தான்மனை 
நணிய வற்குத் தெரித்து நல் லானையே . 
இந்த வான்மது ரேசற் குரியது 
வந்த வாறுனக் கெங்ஙன் வகுக்கென 
வந்த நாய்க னகல்விலைப் பாற்கொண்டேன் 
சந்த நான்மறை யோன் றலை யென்றனன் , 

ரய னானொடவ் வந்தணன் பாற்புகூஉ 
வினைய வான்மது ரேசர தென்றலும் 
புனையும் வானவன் போற்றிக் கொடுத்திட 
நினையு மீதுபெற் றேனிச மேயென்றான் . 
மறைவ லானொடும் வாணிகன் றன்னொடுங் 
குறைவி லானொடுங் கோதைதன் பாற்புகூஉ 
விறைவ னேயிஃதெம்பெரு மானதா 
னிறையு நீமறை யோற்கெங்ங னேர்ந்தனை . 
என்று கேட்ப விறைவன தாகிலென் 
சூன்று முத்தொழு வத்து றக் கூடுமோ 


( கசு ) 


அஅ 


திருவாரூர்த் தியாகராச லீலை . 


(கஎ) 


( கஅ ) 


வொன்று பேரடை யாளமொன் றுண்டுகெ 
னன்று நீவிர் நடந்து வருந்தினீர் . 
நஞ்சி னுங்கொடி தாகும் பன்பொரு 
ளஞ்சி டாது கவர்பவர் யவர்யான் 
வஞ்சி யேன்வஞ்சி யேனென வஞ்சியான் 
றுஞ்சி டாத சினங்கொடு சொற்றனன் . 
சொற்ற போழ்தச் சுடர்முடி வேந்தனு 
மற்ற யாவருஞ் சூழவல் லானொடு 
மற்ற மோவிய வாரூ ரடைந்தனர் 
கொற்ற மார்மதிற் கடலில் வாழ்கரே . 
சீர்த்தி மேய தியாகப் பராபர 
மூர்த்தி கோயிலின் வாயிலின் முன்னினார் 
பார்த்தி பன்முத லாயவர் பண்பெலா 
மார்த்தி மிக்க வமைச்சற் குரைத்தனர் . 
முழுது நன்கு தெரிந்து முன் னூலெலாம் 
பழுது தீரப் பயின்ற ம 

மதிவலா 
னெழுது சீர்த்தி யிறைமு னவரொடுந் 
தொழுது புக்குத் துதித்து மொழிவனால் . 

ஆகத்திருவிருத்தம் - சுகூகூ . 


(கக ) 


( 20 ) 


( உக ) 


திருநாவுக்கரசு நாயனார் . 


திருத்தாண்டகம். 


திருச்சிற்றம்பலம் . 
உயிரா வணமிருந் துற்று நோக்கி 

யுள்ளக் கிழியி னுருவெழுதி 
உயிரா வணஞ்செய்திட் என்கைத் தந்தா 

லுணரப் பவோரோ டொட்டி வாழ்தி 
யயிரா வனமேறா தானே றேறி 

யமரர்நா டாளாதே யாரூ ராண்ட 
யயிரா வணமேயென்னம்மா னேநின் 
னருட்கண்ணா னோக்காதா ரல்லா தாரே . 

திருச்சிற்றம்பலம் . 


தியாகராசலீலைக் குறிப்புரை . 


. 


கடவுள் வாழ்த்து . 


க . குடிலை - பிரணவம் . பிரணவப் தவரை ஆள் நடுக்கம் தீர்த்தவரை . 
பொருள் திருமாலும் பிரமருமல்லர் ; அன்பு நீங்காமல் ஓங்கப்பெற்ற முனி 
இவபோயென்றுஉயர்ந்தோருணர . வரரை ஆண்டருளும் நடுக்கந் தீர்த்த 
கொன்றைமலர் பிரணவ புஷ்பமெ வரென்னும் திருநாமத்தை யுடைய 
ன்று கூறப்படும் . 

வருமாகிய விநாயகக்கடவுளை, அடை 
உ . படர் - துன்பம் . கழிநசை - ந்து அவரை நாம் உள்வாம்- ; அடை 
மிக்க விருப்பம் . அறமாதிகளையெய் ந்தவாை என ஒரு சொல்லாக்கி , 
த . வழிபடுவோர்க்கு அறக்கருணையை அவரை அடைந்த மெய்யன்பர்களை 
யும் வழிபடாதோர்க்கு மறக்கருணை நாம் சிந்திப்பாமெனினும் பொருந் 
யையும் ஆற்றி , 

தும் . திருமாலாகிய கூர்மத்தை விநா 
ந . கவுள் - கன்னம் . 

யகக்கடவுள் வென்றகதை இங்கே 
ஈ . தரு வேர் - மரத்தின் வேரை, அறியற்பாலது . 
நிரியாணம் - யானையின் கடைக்கண் . சு . தந்தையிலாத்தந்தை என் 
உரவு சிதர் - வன்மையைச் சிந்துகிறது சிவபெருமானை . எந்தைபிரானா 
ன்ற . புரவு - காத்தல் . இச்செய்யு கிய ஆரூரன் - சுந்தரமூர்த்தி நாயனார் . 
ளில் ஐம்பூதப்பெயர்களும் முறையே அவர் , திருமுதுகுன்றத்திற் பெற்று 
அமைந்திருத்தல் காண்க . 

ஆற்றிலிட்டபொன்னை இத்தலத்திற் 
ரு . சீர்த்த வரை முழு தவரை எடுத் கமலாலயத்தில் முழுகி எடுத்தபொ 
தவர் - சிறப்புற்ற மேருமலையாகிய ழுது , அதனை உரைத்து , இவ்விநாய 
பெரிய வில்லைத் தாங்கியவரும் , ஐ வ கர் மாற்றுக்காட்டிய சரிதம் இங்கே 
ண்டு உடை வேள் செயல் போய் மா அறியத்தக்கது . 
யப் பார்த்தவர் - ஐந்து அம்புகளையு எ . கோசங்கள் - புத்தகங்கள் . மூஷி 
டைய மன்மதனது 

செயல் கெட் கமாகவந்த அசுரனுடைய கொடிய 
டொழியும்வண்ணம் அவனை நெற் செய்கைகளையும் அம்மூஷிகத்தின் சா 
றிக்கண்ணாற் பார்த்தவரும் , ஐ முகத் தித்தொழிலையும் ஒற்றுமைப்படுத்தி 
தவர் - ஐந்து முகங்களை யுடையவரு இச்செய்யுளிற் கூறியிருத்தல் பாராட் 
மாகிய சிவபெருமானது , ஐ உறு மார் டற்பாலது . 
பில் - அழகு மிக்க திருமார்பில், அ . அறிவினும் அறியாமையினும் 
துழாய் கமடம் பார ஓடு சேர்த்தவ புத்திபூர்வமாகவும் அபுத்திபூர்வமாக 
ரை - திருத்துழாயையணிந்த திருமா வும் . அறம் சார - புண்ணியஞ்சேர , 
லாகிய ஆமையின் பாரமிக்க ஓட்டி சுரத்தல் கதிக்கு அடை . 
னைச் சேர்த்தவரும் , உடு தவரை எ கூ . நிறை வானும் தயங்கு காசு - 
த்து ஓர் அரவு ஆர்த்தவரை -நக்ஷத்திர நிறைந்த வானுலகத்திலும் விளங்கப் 
ங்களின் நாயகனாகிய சந்திரனை அணி பெற்ற மாணிக்கத்தை கடுப்பு வேகம் . 
ந்து ஒப்பற்ற பாம்பினை அரைஞாண க 0 . ஒரு பாம்பு தொழ - பதஞ்சலி 
கக் கட்டியவரும் , நார் தீராது ஓங்கும் முனிவர் வணங்க . ஒருபாம்பு உயிர் 


* 


க 2 


கல 


தியாகராசலீலைக் குறிப்புண . 


- 


ள்க ; 


த்த - வாசுகிகக்கிய . வன்மீகநாதர் , புற் உO. சன்மார்க்கம் - ஞானமார்க்க 
றிடங்கொண்ட மணியென்றும் வழ ம் ; திருவானைக்காப்புராணம் , கடவு 
ங்கப்பெறுவாராதலின் , வன்மீகமன் ள்வாழ்த்து , ந : " ஆணவ மகன்ற 
னுமொருமாமணியை என்றார்; “ ஆன் சுத்த வறிவல்லா லுருவ மில்லாத் , 
றதொரு புற்றினகத்தே மறையரவன் , தாணுவி னகற லின்றிச் சகத்தினைந் 
கான்றதொரு மாணிக்கக் கட்டியே " தொழிலு மாற்றிக், கோணவ மனை 
என்பது , திருவாரூருலா , கஎ 0 . இதிற் த்து நீக்கிக் குறுகிய வுயிர்கட் கெல் 
சிவபெருமான் புற்றிடம் கொண்டரு லாம் , பூணவ வின்ப நல்கும் பூரணிக் 
ளியதற்குக் காரணங்கூறிய அழகு கன்பு செய்வாம் ” என்னும் திருவிரு 
மிகப்பாராட்டற்பாலது . 

த்தத்தைத் தழுவி இக்கவி அமைந்தி 
கக . அன்றாமை பகையின்மை . ருத்தல் காண்க . 
காரி - விடம் . போற்றி - பாதுகாத்தரு உக . நிகிலம் - எல்லாம் . 
வியங்கோள் . 

உஉ . கமலாம்பிகையின் மகுடம் 
கஉ , மறையவரதுகையில் அக்கினி கரண்டமகுடமென்றும் , ஆசனம் கு 
யுள்ள தென்பது நூற்கொள்கை ; தே ட்டிகாசனமென்றும் கூறப்பெறும் . 
வர்களுள்ளே சிவபெருமானைப் பிரா குளம் - நெற்றி , தடாகம் ; சிலேடை . 
மணரென்று வேதம் கூறுமாதலின் , இச்செய்யுளின்கருத்தைப் பின்னு 
இங்ஙனம் கூறினார் ; " பிராமணனீ ள்ளதான கமலாம்பிகையின் தியான 
யே கடவுளர் தம்முட்பிஞ்ஞகா " என் சுலோகத்தாலுணர்க : 
பதனானுமுணர்க ; காஞ்சிப்புராணம் , 

தி.ணெதரா 2 ஜுஜாதா 
காரோணப்படலம் , கூ . 

ரேகாயகை டாங்தா , யொ 
கரு . பூங்கோயில் - ஸ்ரீ வன்மீகநா 
தருடைய ஆலயம் ; இது பூமிதேவி மாலை வரைய -கா ஊாஹ 
யின் இதய கமலமாதலின் , இங்ஙனம் வந்தா , நீலொ கயார் 
வழங்கப் பெறுமென்பர் ; “ மேதினிக் , உெவாடிகாக காவலநா 
காதன்மங்கையிதயகமலமா , மாதொ 
ர்பாகனாராரூர்மலர்ந்ததால்” என்பது வனவாயெசு வாராதி 
பெரியபுராணம் , திருமலைச்சிறப்பு , வயிதா விபெஷத.. 
ங ங ; " பூமிநெஞ்சக , மன்றலங்கமல உங . எல் இயங்கு ஓதை ஆழி ஒன் 
மாங் கமலைமாநகர் " என்பது திருவா று - ஒளிவிளங்கப்பெற்ற ஓசையையு 
ரூர்ப் புராணம் , தலமகிமைச் சருக் 

டைய ஓருருளையை . வல்லியம் கோ 
கம் , ருச . சோமாக்கந்தரென்பது , ஒரு தை நீத்த பாம்பு - வியாக்கிரபாதமு 
சிவலிங்கப்பெருமான் திருநாமம் ; இந் னிவரும் குற்றத்தை நீக்கிய பதஞ்சலி 
நூல் கு - வது லீலை அ.- ம் செய்யுளைப் முனிவரும் . வில்லி - வில்லையுடைய 
பார்க்க . 

வர் . அம் கோதை என - 

அழகியமா 
பெண்ணரசு -திருமகள் நிறம் . லையாக . அல்லியங்கோதை - நீலோத் 
மார்பு . பிணை முன்னாய - விரும்பு பலாம்பிகை . 
கின்ற தமையனாகிய . 

உச . பரஞானம் - மேலானஞான 
முசுகு சக்கரவர்த்தி , வீதிவிடங் ம் ; பிரத்தியக்ஷஞானம் . கலர் கீழோர் . 
கப்பெருமான் - தியாகேசர் . 

உடு . இச்செய்யுளில் , சவிசையக 
கஅ . இது , சிவதத்தமாவளவன் ரம் பொலிசீர்வகரம் என்றிருப்பதை , 
பொருட்டு அரசாட்சி செய்தவரும் இ கவிகைவகரம் பொலிசீர்யகரம் என 
க்காப்பியத்தலைவருமாகிய ஸ்ரீ தியாக த்திருத்திப் படித்துக்கொள்க . துண் 
ராச மூர்த்தியின் துதி . அகவை பிரா டம்.முகம் . உண்மைவிளக்கம் , கூசி , 
யம் , 

கூரு - ம் செய்யுட்களைப் பார்க்க . 


மண்ணரசு . 


தியாகராசலீலைக் குறிப்புரை . 


கூக 


வ 


ண்டு ; உரு - 


க்கரை . 


. 


ககை - 


உசு . கடுக்கை - கொன்றை . 

ங ச . சுமந்து உள்ள- சுமந்து தியா 
டிவு ஈரொற்றுமை உருவொற்றுமை னிக்கும்படி . சிவபெருமான் தயிரன் 
யும் வடிவொற்றுமையுமாகிய இர னம் அளித்தது , இவர் திருப்பைஞ்ஜீ 
நிறம் . 

லிக்குச் செல்லும் வழியில் . அயிர் - ச 
உஎ . ஆலமரத் 

ரத்தின் பெயராகிய 
தொன்மரமென்பது இங்கே அறியற் கூரு . ஆடியின் ஆ அணியின் - கண் 
பாலது ; 

தொன்மை பழமை . ணாடியிலே உண்டான அழகோடு ; இ 
உ அ . நகையிலும் 

தில் ஆடியும் ஆவணியுமென்கின்ற 
லும் செங்கையிலும் தங்கிய அழல் மாதப்பெயர்கள் தொனித்தல்காண்க. 
கள் மூன்றும் சூலத்தின் மூன்றுசிகை கூசு . ஆசை அடையா குற்றத் 
களுக்கு உவமை . முன்நகை - முதன் தை அடையாத . ஆசையெலாம் . பொ 
மையான ஒளி . சூன்று - தோண்டி . ன்னையெல்லாம் . ஆசை உடையாருக் 
இன் நகைமார்பன் - திருமால் . மன் கும் - திக்காகிய ஆடையை உடைய 
நிலைபெற்ற சிரிப்பு . 

சிவபெருமானுக்கும் . மா சைலம் - பெ 
உக , மேதாவியர் அறிவுடையோர் . ரிய சக்கரவாளகிரி . தேசை.ஒளியை . 
ஆவிதொறும் போது அலர்ந்து பொலி ; ஙஎ , கீளும் - கிழிக்கும் . இத்தலத் 
ஆவி - தடாகம் . கலிங்கம் - ஒரு தேயம் . தில் தியாகேசருடைய திருவிழாத் தி 
வேற்றரசருடைய கலககாலமொன் ருமுகத்தை எவ்விடத்திற்கும் சண் 
றில் , இவ்விநாயகர் மற்றைப்பொருள் டேசநாயனார் அனுப்புதல் மரபு ; இத 
களோடு தம்மையும் கவர்ந்து காலிங் னை , திருவாரூர்ப்புராணம் , பாயிரம் , 
கதேயஞ்சென்ற சில திருடர்களுக் கடு - ம் செய்யுளாலும் , ஷ புராணம் 
குப் பலவகைத் துன்பங்களை உண்டுப திருவிழாச்சருக்கம் , உ - ம் செய்யு 
ண்ணிவிட்டு , அப்பால் , இத்தலத்தி ளாலும் உணர்க . 
ற்கு மீண்ட - ருளினரென்பது கர்ண ஙஅ . நத்தம் - இருள் . சிதர்த்து - 
பரம்பரைச் செய்தி . 

சிதரச்செய்து . 
கூ 0 . நுதற்கண் , எழுவாய் . பொடி 

மாமான் - பெரிய மஹான் . 
த்து பொடிசெய்து . தன்கேழ் - செம் ச 0 . சாதனம் - உருத்திராக்கம் . 
மைநிறம் . நுதற்கண் நல்க . சவட்டி . சஉ . துறைசை-திருவாவடுதுறை. 
அழித்து . 

பஞ்சாக்கரதேசிகர் - நமச்சிவாயதேசி 
-க. வேத்திரம்- பிரம்பு. போது : கர் . சைலாதி - சிலாதமுனிவர் புத்தி 
மலர், காலம் , 

ரர் ; திருநந்திதேவர் . மலைந்த - சூடிய . 
கூஉ . ஒருமலை -விந்தகிரி . கை ஒரு சங . அம்பலவாண முனிவரென் 
மலை வில் துகிர் மலையா - கையில் ஒப் பவர் , இந்நூலாசிரியர் பாடிய பிள்ளை 
பற்ற மேருமலையாகிய வில்லையேந்திய த்தமிழ், கலம்பகமென்னும் பிரபந்த 
பவழமலைபோன்ற திருமேனியையு ங்களைப் பெற்ற அம்பலவாண தேசிக 
டைய சிவபெருமானாக . மரு மலை ரல்லர் ; இளமைப்பருவத்தில் இந்நூ 
பைந் துளவு அணிந்து அமரும் மலை லாசிரியர்க்குச் சில சைவ நூல்களுக் 
யை வாசனையைச் சுமந்த பசியதிருத் குப் பொருள் கூறியவர் . 
துழாயை அணிந்து எழுந்தருளியிருந் 

நூல் இயற்றுதற்குக் காரணம் . 
த திருமாலை ; இம்முனிவர் திருக்கு 
ற்றாலத்தில் திருமாலைச் சிவபிரானாக் க , தேவாசிரயனாம் காவணம் - 
கியது கூறியபடி . கரையைப்பொரும் யிரக்கால் மண்டபம் ; “ தேவா சிரய 

லை - கடல் . செம்மல் - பெருமையிற் னெனுந் திருக் காவணம் என்பது , 
சிறந்தவர் . 

பெரிய புராணம் , திருக்கூட்டச் சிற 
கூ . ஊழிமுதல் - சிவபெருமான் . ப்பு , உ . 


ஙக . 


தியாகராசலீலைக் குறிப்புனா. 


உ 


| 


அவையடக்கம் . 

ய்தருளுகின்றனரென்பது , திருவா 
க . “ தன்பெருமை தானறியாத் த ரூர்ப்புராண வரலாறு ; பராசத்திச் 
ன்மையன் காண் " என்பது திருவாச சருக்கம் , உ : “ சித்திரம் பழுத்த தெ 
கம் , திருச்சாழல் , கூ . எல்லோரும் ய்வத் திருந்தெழில் வாணி தீர்த்தத், 
உன்னுகின்ற பெருமை யார் - ஸ்ரீமா அத்தர திசையின் பாங்க நாதியா 
ணிக்கவாசகர் . 

யுலக முய்ய , வத்தனா ரூர னெண் 
உ . முன்பு தேவர்களிற் பலர் செ டோ ளாதித னமல ஞான , சத்திதா 
ருக்குற்றுத் தம்முட் பிணங்கியகாலத் தூழி யூழி தவம்புரிந் துறையு மன் 
தில் , சிவபெருமான் , ஓரியக்கவடிவங் றே " எனவும் , ஷ புராணம் , வன்மீ 
கொண்டு சென்று , அவர்களுக்கு கநாதச்சருக்கம் , கக. “ 

" அறப்பசுங் 
முன்னே ஒரு துரும்பைநாட்டி , அவ கொடிதவ மாற்று மிந்தகர் ” எனவும் 
ர்களை நோக்கி , உங்களில் , இத்துரும் வருவனவற்றாலுணர்க . 
பை அசைக்கவல்லவர் எவரோ 

அவ 

சா . தம்முடைய பிள்ளையை 
போ சிறந்தவர் என்ன , அவர்களுள் ளையின் கீழேகிடத்தி அவன் மீது தே 
ஒவ்வொருவரும் தத்தம் படைக்கல ரைச் செலுத்திய மனுநீதிகண்ட சோ 
ங்களை விடுத்து அதனை அசைக்க ழர் அரசாண்ட விசேடம் இச்செய்யு 
விலியிலராயினாரென்பது இச்செய் ளிற் கூறப்பட்டது . இக்கதையின் 
யுளிற் குறித்துள்ள கதை ; இதனை , விரிவைப் பெரியபுராணத்துள்ள திரு 
( கந்தபுராணம் , காமதகனப்படலம் , வாரூர்ச் சிறப்பாலுணர்க . திருவாரூர் 
சக ) செம்மாந்து தற்புகழுக் தேவர் ப்புராணம், திருநகரச்சிறப்பு ,கங.அ.ம் 
குழு வும்மருள , வெம்மான் பிறன் செய்யுளைப் பார்க்க , 
போ லிருந்தோர் துரும்புநிறீஇ , யம் ரு . இச்செய்யுள், “ தள்ளா விளையு 
மாதன் செய்கை யனைத்துமெனக் ளும் , “ பொறையொருங்கு ", " கே 
காட்டினனே , நம்மாலு முற்றுஞ் சில டறியா " என்னும் திருக்கு நன்களின் 
வென்கை நாணன்றோ" என்னும் கருத்தைத் தழுவியதென்றறிக ; 
திருவிருத்தத்தா லுணர்க ; இவ்வர எஙக , எங ங , எஙசு . 
லாறு கேனோப நிடதத்திற் கூறப்பட் எ . சென்னி - சோழன் , தலை . 
டுள்ள தென்பர் . 

அ . நீர் - தீர்த்தம் , குணம். 
கூ . முகத்தினுக்கு உரிய அங்கம் . க 0 . ஏக்கழுத்தம் - தலையெடுப்பு . 
கண் முதலியவைகள் . 

ஒன்றை 

இதன் முதலடியில் , - திருக்குறள் ; 
பனையோலையை . 

“ உறுபசியு மோவாப் பிணியுஞ் செ 
ச . தட்டு தடை . எள் தனை . றுபகையுஞ், சேரா தியல்வது நாடு 
எள்ளளவு . கெட்டதைப்பெருகிற்றெ என்பதன் கருத்தும் , இரண்டாமடி 
ன்றல் , திருமங்கலியம் பெருகிற்று யில் , கேடறியாக் கெட்ட விடத் 
என்னும் மங்கல வழக்கா லுணரப்ப தும் வளங்குன்றா , நாடென்ப நாட் 

டிற் றலை " என்பதன் கருத்தும் அமை 
இ . ஐந்து இயல் ஆசு - ஐந்திலக் ந்துள்ளன . 
கணக்குற்றம் . 

நறுமணம் . உரவு 
தமிழ் என்பதற்குப் பொருள் வலி . புண்டரீகம் - வெண்டாமரை. 
இங்கே இனிமையென்பது . 

கஉ . எதிர் ஆசை - மேற்குத்திசை . 

அவன் திணை - நெய்தனிலம் . 
திருநாட்டுப்படலம் . 

ககூ . மேகத்திற்கும் திருமாலுக்கும் 
* : ஸ்ரீ பராசத்தி , திருவாரூரில் சிலேடை : மால் - மேகம் , திருமால் . 
வாணி தீர்த்தத்தின் வடகரையில் தடி வில் வாள் துன்னு நீர்வனை சக்க 
அநாதியாய் உலகுய்யத் தவஞ்செ ரம் விளங்குறத் தோற்றி . (மேகத் 


கக . குரவு 


. 


தியாகராசலீலைக் குறிப்புரை . 


உவா 


நிறைவு . 


திற்கு) மின்னலும் வில்லும் ஆகிய ங க . மயில் , குறிஞ்சிக் கருப்பொ 

பின் ஒளிகளை மிக்க நீரையு ருள் . 
டைய கடல் சூழ்ந்த உலகம் விளங் ங ங . ஞாழல் - புலிநகக்கொன்றை ; 
குறும் வண்ணம் தோற்றி , (திருமா அதன் அரும்பு புலிநகத்திற்கு உவ 
லுக்கு ) தண்டம் , வில் , கட்கம் , மிக்க லம் . உகர் - நகம் ; புலியுகிரென்க . 
நீரிற்றோன்றிய சங்கம் , சக்கரப்ப நடு . இசையுறச்சிறந்தவாையடை 
டை என்னும் இவற்றை விளங்கத் பவர்க்கு - புகழ்மிகும்படி சிறப்புற்றோ 
தோற்றி , அலரிருக்கையா லோதிம ர்களை அடைபவர்களுக்கு , ஒலிமிகச் 
மேறி என்பது மேகத்திற்கும் பிரம சிறந்த மூங்கிலை அடைந்தகொடிச்கு . 
னுக்கும் சிலேடை : தன்பால் நீரிருத் இச்செய்யுள் , “ முருகுவிரி மலர்க் 
தலோடுகூடி மலைமேலேறியெனவும் கொடிகண் மூங்கின்மிசைப் பதிந்து 
தான் பூவிலிருத்தலோடுகூடி அன் போய்ப் , பொருவரிய துறக்கத்துப் 
னத்தின்மேலேறி யெனவும் இதற் புகுந்து வளர் கற்பகமா , மரமுழுதும் 
குப் பொருள் கொள்க . 

படர்ந்துலவும் வளர்மதியின் மேலாய , 
கா . வேனில் , விளி . நெடுமொழி . பெரியவாை யடைந்தொழுகப் பெறி 
தன்னுடைய மேம்பாடுகளைச் சொல் ற்று றக்கம் புகலரிதோ ( திருக்காள . 
லுஞ்சொல் . 

த்திபுராணம் , தென்கைலாயச்சருக்க 
கரு . மாய்த்து - மறைத்து . ம் , கசு) என்பதைத் தழுவியிருத்தல் 
கசு . குவால் - குவியல் . 

காண்க . 

நசு . வரி - வண்டு . தினைக்கதிர்க்கு 
கஎ . தமக்கிறை - இந்திரன் ; அவ அணில்வால் உவமை . 
ன்மகள் - தெய்வயானை ; சேவகன் - நஎ . புண்டரீகம் - புலி , தாமரை . 
முருகக்கடவுள் ; அவர் திணை , குறிஞ்சி . நால்வாய்.யானை , நான் குவாய் . எண் 
அம்மகபதிநிலம் , மருதம் ; அவன் கை - கரடியை , எட்டுக்கைகள் . மா 
பின்னவன் - உபேந்திரர் ; திருமால் ; சுணச்கிடக்கை 

பாம்பின் கண்ணே 
அவர்நிலம் , முல்லை . கானலந் தலை - சயனித்தல் , பெரும்பாம்புகள் கிடத் 
நெய்தல் . 

தல் . வளை திகிரி - வளைந்த மூங்கில் , 
கஅ . வந்துவந்து , அடுக்கு . உலாம் சங்கும் சக்கரமும் . 
வந்து - உலாவும் காற்றே ; விளி.கா ங அ . மொய் - வலி . 
-ற்றின்வாகனம் , கலைமான் , தனிதம் . ஙக , கவலைமூலம் கவலைக்கிழங்கு. 
மேககர்ஜனை . 

சுரைபடும் இரும்பு - உட்டுளை பொருந் 
கக . அவ்விடம் ஒருவி . கருவி.கூ திய இருப்புப்பாரை ; பெரும்பாணாற் 
ட்டம் . வள்ளுறை - பெருமையையு றுப்படை , கம் , கஉ - ம் அடிகளையும் 
டைய துளிகளை . 

அவற்றின் உரையையும் பார்க்க . அ 
உக. சொல் - புகழ் , நெல் , படுதல் . ரசு - திருநாவுக்கரசு நாயனார் . 
உண்டாதல் . 

ச O. நரன்று - ஒலித்து . நிறீஇ -நிறு 
உச . தேரின் - ஆராய்ந்தால் . தேத்தி, மிறை - நடுக்கம் . 
க்கெறிதல் - ஏப்பம் விடுதல் . குடி சஉ . இளைய சேய் - முருகக் கட 
ஞை- ஆறு. வாரி - நீர் . தேக்கி -நிறை வுள் . 

சங . இறும்பு - குறுங்காடு . சுவர்க் 
உரு , மந்த மெல்ல ; " மந்தமந்த கம் - கொங்கைகள், தேவருலகம் , 
மணந்தது வாடையே " என்பர் கம் சுசு . குலிசம் - வச்சிராயுதத்தை . 
பர் ; கிளைகண்டு நீங்குபடலம் , சசி . வேல் அனுக்கும் - வேற்படையைக் 
உசு . அங்குரித்த - முளைத்த கெடுக்கும் .. கொடிச்சி - வள்ளிநாய 
உக , புகழின் நிறம் வெண்மை , 

கியார் . 


தியாகராசலீலைக் குறிப்புனா. 


. 


. 


- 


சடு . இருவி . தினையரிந்ததாள்.குரு. பதும் ஒரு பொருள் . முதலடி சிலே 
திறம் . 

குமிழ் - குமிழமரம் , மூக்கு . 
சாசு . தகர் மருப்பு - ஆட்டுக்கிடா குழை - தளிர் , காது . 
யின் கொம்பு . முகத் திருகு ரோமம் . சுக , முயல்கள் , ஒருவர் முயற்சி 
மீசை . ஐவனம் - மலைநெல் , சாத்தம் யாலுண்டாகிய பயிரையும் ஒருவர் 
கடவுள் - ஐயனார் . 

வெட்டிய குளத்து நீரையும் உண்ணா 
சஎ . நாம்பு இள முளை- மூங்கிலின் வென்பர் ; இதனை, " மயாற வொரு 
இளையமுளை. கயமுனி - யானைக்கன் வர் தொட்ட வண்குளப் 

புனலும் 
று . குளகு - விலங்கினுணவு . 

கழை வேண்டா , வியனிலப் பயிரு மேயா 
குத்துக்கோல் . 

வேலியுங் கடத்தல் செய்யா , முயலி 
சாஅ . வேங்கை - புலியும் வேங்கை 

னம் 

வாழா நின்ற முறைதிறம் பா 
மரமும் . வேழக்கால் யானையின் மை நன்றென் , றுயலுறு மனத்தார் 
காலும் , மூங்கிலின் அடியும் . ஆக் நோக்கி யுவப்பன கரிய கானம் என் 
கள் - பசுக்களும் ஆச்சாமரங்களும் . னும் திருவானைக்காப்புராணத்தாலும் 
சே . இடபமும் சேமரமும் . இல்லம் . உணர்க ; திருநாட்டுச் சிறப்பு , ஙஉ . 
வீடும் , தேற்றாமரமும் . இதிலுள்ள அருங்குனாத்து - அருமையையுடை 
வாக்கியங்கள் வியக் கற்பாலன . காஞ் யது . 
சிப்புராணம், திருநாட்டுப்படலம் , சுஉ . ஏறு இமில் , குறும்பொறை 
சஎ, சஅ - ம் செய்யுட்களைப் பார்க்க . காடர் - முல்லைநிலத்தலைவர் . 

10. தனித்துறைதல் முல்லைக்கும் , சுங . கொன்றை வேய்ங்குழல் 
உடன் செல்லல் பாலைக்கும் , ஊடல் கொன்றைப்பூவைச் செருகிய புல்லா 
மருதத்திற்கும் , இரங்கல் நெய்தலுக் ங்குழல் ; வேய்ங்குழலென்பதை வங் 
கும் , கூடல் குறிஞ்சிக்கும் உரிப்பொ கியத்திற்குப் பெயராக்கிக் கொன்றை 
ருள்கள் . 

ப்பழத்தைத் துருவித் துளைத்த குழல் 
ருக . நிறத் தளி - மார்பாகிய கோ 

என்று கூறுதலும் பொருந்தும் ; சிலப் 
யில் . விடங்கர் - தியாகேசர் . முல்லை பதிகாரம் , ஆய்ச்சியர் குரவை , 
நிலத்திற்குத் தெய்வம் , திருமால் . றுகுணிலா என்பது முதலிய செய் 
டூஉ . குடவிமார் - இடைச்சியர் . யுட்களையும் அவற்றின் உரைகளையும் 
நக . குல்லை திருத்துழாய் . இப்பர் . பார்க்க , மங்கை - மங்கலமென்னு 
இடையர் . இக்கவி சிலேடை . மூர் . பொற்ற - பொலிவுபெற்ற . 

குச . சாதனமின்றி என்று திருத் கரு . சே - இடபம் . காசை 
திக்கொள்க ; “ சாதன மின்றி யொன் யாமரம் ,. 
றைச் சாதிப்பா ருலகி லில்லை என் காகா . கொன்றை - கொன்றைக்கா 
பது , கைவல்ய நவநீதம் .இடைத்தொ ய் ; ஆகுபெயர் . கோபம் - இந்திரகோ 
ழில் - இடைச்சாதிக்குரிய தொழில், பம் . 
முத்தொழில்களுள் நடுத்தொழிலா சுஎ . சாகம் - கீரை . 
கிய காத்தல் . 

சா அ . தாய் - தாவி . 
குரு , மை . அஞ்சனம் . 

ஆம்பிகள் - காளான்கள். 
ரு.அ. அறம் வளர்த்தவள் - முப்பத் எக . பானல் - மருதநிலம் . கலவு 
திரண்டு தருமங்களையும் வளர்த்தவ தல் - கலத்தல் . 
ராகிய உமாதேவியார் . வால் அரிப எஉ . பணை - மருதநிலம் . 
தம் வெள்ளிய அரிசியாலாகிய சோறு. எங . மருதநிலமாக்களுக்கும் தேவ 

ச O . மலரணங்கு எனும் மான்புண ர்களுக்கும் சிலேடை . 
ர்மால்.திருமகளென்கிற மானைச்சே எச . ஸ்ரீதியாகராச மூர்த்தியைத் 
ர்ந்த திருமால் ; மான்புணர் மானென் தானே வைத்துக் கொண்டு பூசியாது 


" கன் 


தியாகராசலீலைக் குறிப்புரை . 


மகேசு 


முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் கொடு அஎ . பலாம் சிலாம் மீன்கள் - பல 
த்துவிட்ட கொடும்பாவத்தால் , இந் வும் சிலவுமாகிய மீன்கள் ; 

; “ பலவற் 
திரன் , தன்னுடைய பெருஞ் செல்வ றிறுதி நீடுமொழி யுளவே , செய்யுள் 
த்தை இழந்து புலையனாகி , அப்பாவ கண்ணிய தொடர்மொழி யான . ” 
த்தைப் போக்கிக்கொள்ளுதற்பொரு ( தொல் . உயிர் மயங் . கக - ம் சூ . ) என் 
ட்டுத் திருவாரூரையடைந்து , தரிச பது இதற்கு விதி ; “ கரைதிட ராதி மா 
னத்திற்கு எல்லா ஊராரும் வருக என் ட்டுங் கலப்பன பலாஞ்சி லாமே . " எ 
று திருவிழாக்காலத்தில் யானை மீதே ன்பது திருவானைக்காப்புராணம் , திரு 
றி முரசறைந்து திருவீதியைச் சூழ்ந் நாட்டுச்சிறப்பு , சடு . 
துவந்தானென்பர் ; இதனை , கந்தபு அகூ . அவல் - பள்ளம் . 
ராணம் , கந்தவிரதப்படலம் , க 20 , கூ 0 . கலங்கியென்பது - சிலேடை . 
கஉக-ம் திருவிருத்தங்களாலும் , ஷை கூக . இருமுதுகுரவர் - தாய் தந்தை 
புராணம் , தெய்வயானையம்மை திரு யர் . ஒக்கம் - உயர்ச்சி . 
மணப்படலம் சுக - ம் திருவிருத்தத்தா கங . ஞெள்ளல் - பள்ளம் . 
லுமுணர்க . யானையேறும் பெரும்ப கச . அருவம் நான்கு - நாதம் , விந் 
றையன் என்னும் வழக்கமுமுண்டு. து , சத்தி , சிவம் , உருவம் நான் கு.பிர 
இதுபற்றியே இச்செய்யுளில் இந்தி மன் , விஷ்ணு , உருத்திரன் , ம 
ரனை மள்ளருள் ஒருவனாகக் கூறினர் . வரன் . அருவுருவொன்று.சதாசிவன் . 
எரு . இருந்தை - கரி . 

கரு . பற்றாசு -உலோகங்களைப்பொ 
எசு . மறை தேர்ந்த அன்னம்.பிர ருத்தும் மெல்லிய தகடு ; ஒற்றுமைப் 
மனாகிய அன்னம் . கலைமான் - ஸரஸ் படாத 

உலோகங்களை ஒற்றுமைப் 
வ தீதேவி , 

படப் பற்றாசிட்டு விளக்கினாற்போல 
எஎ . வயலை - பசலைக்கொடி . முதற்குறட்பாவின் இறுதிக்கண் ஒன் 
எசு . பின்னவன் - கண்ணபிரான் . றும் இரண்டும் அசைகூட்டி உச்சரிக் 
நாஞ்சில் - கலப்பை . முன்னவன் . பல கப்பட்டு ( யாப்பருங்கலக்காரிகை , செ 
ராமர் . காராக்கள் - எருமைகள் . ய்யுளியல் கூ - ம் செய்யுள் உரை . ) என் 

அக . கிண்கிணித்தாட்சிங்காதன சி னும் வாக்கியம் இங்கே அறியற்பா 
ந்தாமணி - தியாகராசர் . 
அஉ . ஒரு குறள் - குண்டோதரன் . கூசு . உவளகம் - அந்தப்புரம் . 
அசு . கழிகாமுகர்.மிக்க சாமத்தை கூக . பருப்பொருட்டாம் - ஸ்தூல 
யுடையோர் , உறந்த - மிக்க . மான பொருளையுடையதாகிய , நுண் 

அச . பிள்ளையவர்கள் இந்நூல் இய பொருட்டாம் - நுண்பொருளையுடை 
ற்றுகையில் இந்நாட்டுச்சிறப்பிலுள்ள யதாகிய ; பருப்பொருட்டாகிய பாயி 
சில பாடல்களைக் கேட்டு அழுக்காறு ரங்கேட்டார்க்கு நுண்பொருட்டாகி 
ற்ற புலவரொருவர் , நீங்கள் சோழ ய நூல் இனிது விளங்கும் என்ப 
நாட்டை எவ்வாறு சிறப்பிப்பினும் தும் , கொழுச்சென்றவழித்துன்னூசி 
பாண்டிநாட்டின் பெருமை இதற்கு இனிது செல்லுமாறுபோல என்ப 
வாராது என்று பல நியாயங்களைக் தும் ( தொல் . பாயிரம் , நச்சினார்க்கி 
கூறி , பன்னு சீர்க்கிள்ளிநாடும் .......... னியம் ) ஈண்டு அறியற்பாலன ; துன் 
கான்றிடாதே " ( சேது புராணம் ,திரு னூசி - கலப்பையிலுள்ள ஒருறுப்பு . 
நாட்டுச்சிறப்பு .40 எ ) என்னும் செய் க 00 . அன்பு அடை வார்த்தை . 
யுளைச் சொல்லிக்காட்டியவுடன் , அவர் அரியொரு பிறப்பு - பலராமாவதாரம் . 
கூறியவற்றைப் பற்பல ஆதாரங்களைக் வன்படை - கலப்பை . இருபிறப்பு - 
கொண்டு மறுத்துக்கூறிய பின் , இச் மச்சமும் கூர்மமும் . 
செய்யுள் இயற்றப்பெற்றதென்பர் . காச . சங்கு - வரம்பின்பக்கம் . 


லது . 


கூசு 


தியாகராசலீலைக் குறிப்புனா. 


கை . 


யை . 


நண்டு . 


க்க . 


மை 


கசு . பரம்பு - கழனிதிருத்தும் பல கஉக . குவலயம் , புண்டரீகம் , " ஆ 

ம்பலென்பன சிலேடைகள் . 
காஎ . இளை - தலைக்காவல் . மூலத் கஉச . பன்னல் - பஞ்சு . 
தளை - மூலபந்தம் . 

கஉரு . நுணலை ஒருவகைத் தவ 
காக . பன்முளை - பலமூங்கில் . ளை ; நுணலெனவும் வழங்கும் ; உடு 
ககள் . விந்து - சுத்தமாயை . வை ம்பு கொலீஇ வரிநுண லகழ்ந்து " என் 
கரி - ஒருவாக்கு . மாயை - அசுத்த பது நற்றிணை , குக ; “ வரிநுணல் கற 
மாயை . அவ்வியத்தம் - பிரகிருதிமா ங்கத் தேரை தெவிட்ட " என்பது ஐங் 

விந்து வைகரிமுதலியவற்றை குறு நூறு , ச சு அ . நொள்ளை நாகு - குரு 
யும் , மாயை அராகமுதலியவற்றை ட்டு நத்தை . கவைக்கால் 
யும் , அவ்வியத்தம் முக்குணமுதலிய கஉசு . சின்னப்பூ - அடையாளப்பூ . 
வற்றையும் தந்தாற்போல , ஒருகால் கட்ட - களைந்த . ஆற்றுக் காலாட்டி 

யர் - உழத்தியர் . 
ககக . பயம் - பிரயோசனம் , நீர் . கஉஎ . குளிர் நண்டு . 
செய்யுள் - வயல்களுள் , 

கஉக . கழுக்கடை - ஈட்டி . மரகத 
- ககஉ . பிரபுலிங்கலீலை , மாயையும் வுறை என்று திருத்திக்கொள்க . 
பத்திகதி , சாகூ ம் செய்யுளைப் பார் கங O. பூமி பொன்னிற முடைய 

தென்பர் ; " பொன்பார் புனல் வெண் 
ககங . நாறு - நாற்று . 

மை ” (உண்மைவிளக்கம் , சு ) என்ப 
ககச . திருப்பனந்தாளிற் சிவலிங்க தனாலுணர்க. பாலி - பாலாறு , விரி 
ப்பெருமான் , முதலில் நேராகத்தோ ஞ்சை - திருவிரிஞ்சீபுரம் . அத்தலத் 
ன்றி அப்பால் தாடகையென்னும்மா தில் , திருமஞ்சனஞ் செய்கையில் , 
தின்மாலையை அணிந்து கொள்ளுதற் திருமுடி எட்டாதது பற்றிக் குந்தி 
குவளைந்து பின்பு குங்குலியக்கலையா க்குந்தி வருந்திய சிவசருமாவென்னும் 
யனாருக்கு நிமிர்ந்தருளியகதை ஈண் ஆதிசைவச் சிறுவருக்காகச் சிவபெரு 
ணரற்பாலது . 

மான் திருமுடியை வளைத்தருளினார் . 
ககரு... ஏரண்டபுரம் - கொட்டை இவ்வருமைச் சரிதையை , ஷ விரிஞ் 
யூர் . 

சைத் தலபுராணத்துள்ள பாலனுக் 
ககஎ . விது - சந்திரன் . 

குத் திருமுடிவளைத்த சருக்கத்தாலு 
கக அ . குரவனில்- ஆசிரியன்போல . ணர்க . 
கககூ . வீ - பறவை ; வீ எழும் . கஙக . மேக்கு 

மேல் . கிழக்கு - 
கஉ 0. காது வெம்பகை யென்பத கீழ் . குயம் - அரிவாள் . 
ற்குக் காதுகின்ற வெம்பகையென் கஙஉ . மண்டொடு கருவி - மண்வெ 
றும் , காதின துவெம்பகையென்றும் ட்டி . மின்னார் குயம்.ஒளிபொருந்திய 
பொருள் கொள்க . 

அரிவாள் , மகளிருடைய கொங்கை . 
கஉக . காற்பகை, அரைப்பகையெ ககூசு . பக்கம் - இறகு . மாய்த்தோ 

லடை : காலின துயகை , ன் - இந்திரன் . அரி- நெற்கதிர் . ஆவி - 
காலளவாகிய பகை ; இடையினதுப தடாகம் . 
கை , அரையளவாகியபகை யென்பன ககூடு . தானம் . தேவருலகம் . எரு 
பொருள் . 

மைக்கடாக்களுக்கு மேகங்கள் உவ 
கஉஉ . ஏர் ஆம் பல் நீலம் - அழகு மை . 
உண்டான பலவாகிய நீலப்பூ . ஆம் 

வைக்கோல் . 
பல்கும் . நீரிற் பெருகிய . ஆம்பல் மா கஙஎ . குண்டை ஊர் தம்பிரானார் . 
தர் - ஆம்பலென்னும் அளவினராகிய - இடபத்தை ஊரும் சிவபெருமான் . 

குண்டை யூர்க்கிழவர் . பரவையாரு 


ன்பன சிலே 


கஙசு . வை . 


மகளிர் . 


தியாகராசலீலைக் குறிப்புரை . 


கூஎ 


க்கு நெற்பொதியளித்துவந்தவர் . இ கசஎ . மாம்போழ் - மாவடுவின்பி 
ண்டை - தாமரை . 

ளவு . ஆகுஊழ் - வளர்ச்சிக்குக்காரண 
கஙக . தொழுதி , இராசி , குப்பை , மாகிய ஊழ் . முயல் - முயற்சி . 
சங்கம் , கூட்டமென்பன ஒருபொரு கரு . விடல் - விற்றல் . 
ட் சொற்கள் . 

கருக . அளி - வண்டு , அன்பு . 
கச 0 . திருவாரூரில் , திருக்கோயில் , கருங . கொக்கரை - சங்கு . 
தேவதீர்த்தம் , செங்கழு நீரோடை இ கருசு . கோடு - சங்கு . 
வை ஐவைந்து வேலிகளென்பர் ; இந் கருரு . சண்பைநாவலர் -திருஞான 
நூல் மூன்றாவது லீலை கக . ம்பாடல் சம்பந்தமூர்த்திநாயனார் . தன்னை என் 
பார்க்க ; “ அஞ்சணை வேலி யாரூ ரா றது நெய்தனிலத்தை ; திருஞானசம் 
தரித் திடங்கொண் டாபோ என்பது பந்தமூர்த்திநாயனார் திருநனிபள்ளிக் 
தேவாரம் ; திருநா. “ குழல்வலங்கொ கு எழுந்தருளியபோது அத்தலம் பா 
ண்ட " எ ; " குளம் வாவிமதி , லைவேலி லையாக இருத்தலையும் அதனால் உயிர் 
யாந்திரு வாரூர்த் தியாகர் என்பது கள்வருந்து தலையும் அறிந்து , அதனை 
திருவாரூர்க்கோவை . 

நெய்தனிலமாகச் செய்தருளினரெ 
கசக . நெய்தனிலமாக்கள் சுறாமீ ன்று பெரியோர் கூறுகின்றனர் ; " பார் 
ன் கொம்பை நாட்டிப் பூசிக்க, அதி லைநெய்தல்பாடியதும் " என்னுந் திரு 
ல்வருணன்தோன்றி அவர்களுக்கு அ க்களிற்றுப்படியாரும் இதனை வலியு 
ருள்செய்வானென்று பண்டைத் தமி றுத்தும் . கஉ . 
ழ் நூல்கள் தெரிவிக்கின்றன ; " சினைச் கருகா . பரல்முரம்பு பருக்கைக்கற் 
சுறவின் கோடுநட்டு , மனைச்சேர்த் களாலாகிய மேடு . 
திய வல்லணங்கினால் என்பது பட் கருஎ . முடிவில்லாத வீரமாவது 
டினப்பாலை, அசு - அஎ , திருவானை கல்லினிடத்தேமேவும் சிறப்பையு 
க்காப்புராணம் , திருநாட்டுச்சிறப்பு , டையது ; வீரர் போர்க்களத்திற் பின் 
கூசு.ம் திருவிருத்தமும் இதனை நன் னிடாது யுத்தஞ்செய்து இறந்தால் , 
குபுலப்படுத்தும் . 

அவர்கள் பெயரையும் பெருமைகளை 
கசஉ . பாக்கம் 

- நெய்தனிலத் யும் ஒருகல்லில் எழுதி அதனை நட்டு 
தூர் ; கடற்பக்கத்திலுள்ளதென்றபடி , அவரை அதிற் பிரதிஷ்டிப்பித்துத் 
விழைய - ஒப்ப . போந்து 

த ய்வமாக நினைந்து வழிபடுதல் 
கசங . நாவாய் கப்பல் , நாவை இத்தமிழ்நாட்டுப் பண்டைவழக் 

கம் ; இதனைப் புறநானூறு முதலிய 
கச்சு . கொலை ஏ - (மன்மதனுடை வற்றாலுணர்க . அத்தெய்வம் வீரனெ 
ய ) கொலைப்பாணம் ; என்றது நீலோ னவும் அக்கல் வீரக்கல்லெனவும் வழ 
ற்பலத்தை . துற்ற - நெருங்கிய . அற் ங்கும் . 
றம் - சோர்வு . மன்மதனுக்கு உடை கரு அ . அகில் கள்ளியிலிருந்துஉண் 
வாள் தாழை . அவன் முரசு கடல் . 
அவன்குடை சந்திரன் . அவன் கொடி கருகூ . கலை - கல்லினை . கொளா . 
மீன் . நெய்தனிலம் போர்செய்தற்கு கொண்டு . 
உரிய இடமென்பது புறப்பொருள கசு 0 . சூறை - கொள்ளை . குறும்பு - 
ற்கொள்கை . 

பாலைநிலத்தூர் . 
கசடு . தம்பிரான்றோழர் - சுந்தர கசுக . சிவக்குறி - சிவலிங்கம் . 
மூர்த்திநாயனார் . தெய்வதவாவி - கம ககூ உ . அணவுதல் - அணுகுதல் , கு 
லாலய தீர்த்தம் . 

ராமரத்தின் பாவையாகக் கூறப்படு 
கச க . வண்டு - பிரமரமும் சங்கம்; " நறும்பூங் குரவம் பயந்த , செய் 
மும் . 

யாப் பாவை கொய்யும் பொழுதே 


பனை . 


யுடைய வாய் . 


டாவது . 


கங 


கூஅ 


தியாகராசலீலைக் குறிப்புரை. 


முணர்க . 


மரைநா 


ரியன . 


( ஐங்குறுநூறு , ஈசச ) என்பதினாலு ழிவார் " என்பது திருவாரூர்ப் புரா 

ணம் , தலமகிமைச் சருக்கம் , கஎ ; 
கசுகூ . கொற்றி- துர்க்கை . கோட் “ திருவள ராரூர்மூலம் " என்பது தி 
டம் - கோயில் . வாகை - வெற்றிக்குரி ருவிளையாடல் , வெள்ளியம்பலத் திரு 
யது .. 

கூத் தாடியபடலம் , சு . 
ஆனி - குறைவு . தழல்மே கா . மாயோன் கண்மலர் முதலிய 
னி எந்தை - சிவபெருமான் . 

வைகள் 

மணக்கும் செந்தாமரையெ 
கசுடு . ஆய் - தாய் . 

ன்றது சிவபெருமான் திருவடிகளை 
கசுசு . தந்த வரை வாரணம் - தந் சுந்தரமூர்த்தி நாயனார் பொருட்டுப் 
தத்தையுடைய மலைபோலும் யானை . பரவையார் வீட்டிற்குச் சிவபெருமா 
கானவாரணம் - காட்டுக்கோழி . இன் தூதாக நடந்தருளியவீதி செந்தா 
றுங்கு - சோளம் . ஏதம் தப - துன் றிய திருவீதியென வழங்கும் . 
பம் நீங்க . ஐவனம் - மலைநெல் . யா மற்றவீதிகளாவன : அடிமுடி நேடிய 
னை , தினை , ஐவனம் இவைகள் குறிஞ் திருவீதி, பொன்பரப்பிய திருவீதி , 
சிக்குரியன . கான்யாறு , சானவார புகழாபரணத்திருவீதி முதலியன ; 
பணம் , இறுங்கு இவைகள் முல்லைக்கு இருபத்தைந்து வீதிகளென்று சொ 

ல்லுதலுமுண்டு . 
கசுஎ . கடுவன் - ஆண்குரங்கு . எ . பிறக்க முத்திதருவதாதலின் ,, 
கசு அ . வீழி - திருவீழிமிழலை . அத் உதித்தவ ருதித்திடா வாரூர் என்றார் . 
தலத்தில் சக்கராயுதம் பெறுதற்குத் அ . பளகு - குற்றம் . இருந்தாடழ 
திருமால் சிவபெருமான் திருவடியில் கர் - தியாகராசர் . 
தமது கண்ணைச் சாத்தினரென்பது கூ . பறை - இறகு . புருட 

டவாகனன் . 
அத்தலபுராணவரலாறு . 

குபேரன் . 
கசுகூ . வேழம் - மூங்கில் , யானை . 

திருமால் . மலர்மேற் 
வில் - ஐசுவரமென்னும் வில் , சென்னி . றிரு திருநலமுறப் பெருக்கி. கலிக்கு 
திருமால் தலை . 

அஞ்சிய சில முனிவர்வந்து அதன்று 
கஎ , விடபம் - மரக்கிளை . தேத் ன்பமொழிந்து தவஞ்செய்து , மேம் 
தடை - தேனடை . 

பட்டமையின் , கலிவலி முருக்க எ 
கஎக , கல் - மலை . தேக்குடம் - தேன்றார் . 
ன்குடம் , 

கக . ஆலம் - விடம் , நீர் . இத்தலத் 
திருநகரப் படலம் தின் வடக்கும் தெற்கும் , காவிரியினி 
க . அண்டம் - சிலேடை . மறை ன்றும் பிரிந்த இரண்டு ஆறுகள் உள் 
முதல் தலமெனும் ஆரூர் - பிரணவ ளன . அவற்றிற்கு இக்காலத்தில் வழ 
ஸ்தலமென்று கூறப்படும் திருவா ங்கும் பெயர்கள் , முறையே மணிமு 
ரூர். மறைமுதல் - பிரணவம் ; ‘ மறை த்தாநதி ( சுக்கானாறு ), கபிலா தி ( ஓடம் 
முதற்றலம் என்பர் பின்னும் ; கஎ . போக்கி ) யென்பன . 
" வேதமூலம் வெளிப்படும் 

கச . காட்டை - திசை . 
ஆரூர் மலர்த்ததால் ” . என்பது பெரிய 

கஅ . சடை - வேர் . 
புராணம் ; திருமலைச்சிறப்பு, உக . இத்தலத்தில் , தடாக முதலி 

ய நீர் நிலைகளிலும் ஆறு முதலிய வற் 
கூ . விராட்புருஷனுக்கு மூலாதார லும் நீர் மிகவும் குளிர்ந்ததென்பதை , 
ஸ்தானமாதலின் , திருவாரூர் மூலா திருஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் 
தா ரஸ்தலமென்று கூறப்படும்; அ தேவாரங்களுள் , பருக்கையானை " 
ண்டத் தனிப்புத்தேள் , மூலா தார என்னும் பதிகத்தில் பல செய்யுட்க 
மாதலினான் மூலா தார மென்மொ ளில் , அந்தணாரூர் என்று கூறியிரு 


க 0 . மால் 


- 


கூ.கூ .. 


தியாகராசலீலைக் குறிப்புரை . 


கூக 


ரலாறு . 


அரணம் 


த்தலும் இங்ஙனமே மற்றையோர் சக . விஞ்சை - வித்தை . வெண் 
கூறியிருத்தலும் வலியுறுத்தும் . மணி பற்பல் நத்தினும் படும் - முத் 
உரு . கம்பிக்காதழகர் - தியாகேசர் . துக்கள் பலபலவாகிய சங்குகளிலும் 

உசு . சிவந்தபோது - கோபித்தகா உண்டாகும் . இத்தலத்தில் நளன்வ 
லம் , புஷ்பித்த காலம் . 

உந்து பூசித்ததைத் திருவாரூர்ப் புரா 
உஅ . ஆவி - குளம் , உயிர் . ணம் , நளச்சருக்சத்தாலுணர்க . 
உக . கங்காநதியின் மேல் தீபங்க சஉ . போகுயர் - மிக்குயர்ந்த . 
ளை விடுத்தல் வடநாட்டு வழக்கம் . சங . சில்லி - தேருருளை 
விமலன் - தியாகேசர் . 

சுசு . குயவு - தேர் . 
ஙக . தெய்வப்பிலம் - இத்தலத்தி சசு . கல்லூரி - கல்விச்சாலை . 
ல் புற்றிடங்கொண்டார் கோயிலுக் சஎ . முன்னொருகாலத்தில் திருமா 
குத் தென்கீழ்த் திசையிலுள்ள நாக லுக் குண்டாகிய செருக்கை இத்தல 
பிலம் . அதில் எழுந்தருளிய ஆடகேசம் தீர்த்ததென்பர் ; இதனைத் திருவா 
ரைத் தரிசித்துப் பூமியிலுள்ளார் எல் ரூர்ப் புராணத்துள்ள வன்மீகநாதச் 
லோரும் சுவர்க்கத்தை அடைந்தமை சருக்கத்தாலுணர்க . ‘ மால் செருக்கற 
யால் அவ்வுலகம் இடமில்லாமற் போ க்கருக்கி என்றார் முன்னும் ; க O. 
னதை யுணர்ந்த இந்திரன் அரதன அ . இராமரும் அருச்சுனனும் பூ 
சிருங்கம் என்கின்றமலையொன்றால் சித்தார்களென்பது இத்தலபுராணவ 
மேற்கூறிய பிலத்தை அடைத்தன 
னென்பது வரலாறு . இதனை , திரு சாகூ . புலிப்போத்து - ஆண்புலி . மந் 
வாரூர்ப் புராணத்துள்ள ஆடகேச் தனம் - யானைமுகபடாம் . பண் - குதி 
சுரச் சருக்கத்தாலுணர்க . 

ரைக்கல்லணை . 

கவசம் . 
கூஉ . வாரி - யானைக்கூடம் . ஒரு சிரகம் - தலைச்சீரா . 
வரை - சக்கரவாளகிரி . 

ரு0 . முனி - வில் . வண்டு - அம்பு . 
நச . படலை - தழைவிரவித்தொடு வசி - கூர்மை . கப்பணம் - யானைநெ 
த்தமாலை . குளகு - விலங்கினுணவு. ருஞ்சிமுள் வடிவாக இரும்பாற் செய் 

ங க . கால் - காற்று , அடி , ஒரு சிற் தகருவி . 
றெண் . கடுப்பு - வேகம் . 

ருரு . சிவிறி , பந்தென்பன நீர்வீசு 
கூஎ . உதியர்கோன் - சேரமான் ங்கருவி விசேடம் . 
பெருமாள் நாயனார் . 

ருகா . அலந்தாரலர் - மெலி 
ஙகூ , உழை - ஒருபண் . கிள்ளை - யாதவராய் . 
குதிாை , கிளி. இக்கவி , நைடதம் , அ சு o ! தாய் - தாவி . 
ன்னத்தைத் தூதுவிட்டபடலத்துள் சாக . பவனவெண்சே - இடபராசி . 
ள , " வண்டார்வஞ்செய்து " என்னும் காங . சூழி - தடாகம் . உவளகம் - 
சுடு - ம் செய்யுளின் கருத்தை அனு தடாகம் , அந்தப்புரம் . 

சுசு . நீர் , சிலேடை ; திருவருணைக் 
10. சதமகனிழைத்தபுற்று - இந் கலம்பகம் , சுகூ - 

ம்பாடல் பார்க்க . 
திரனுண்டாக்கிய புற்று ; இந்நூல் நை ஐம்பூதங்களுள் அப்புவின் குறி தாம 
மிகப்படலம் சச . ம் செய்யுளைப் பா ரைப்பூ . இதனை , “ அறிகுலிசங் கோக 
ர்க்ச ; " அகலிரு விசும்பிற் கோமானா 

என்னும் உண்மைவிளக்கத் 
க்கிய புற்று " என்பது திருவாரூர்ப் தாலுணர்க ; எ . 
புராணம் , தலமகிமைச் சருக்கம் , கச . சுரு . தடா - தடுக்கப்படாத . முன் 
அவனி வையம் - பூமியாகியதேர் . னொருகாலத்துச் செருக்குற்றிருந்த சு 
வைதிகப் பாகன் பிரமனாகிய பா க்கிரனை வைரவக்கடவுள் விழுங்கினா 
கன் . வல்லா - வல்லமையில்லாத . ரென்பது சிவபுராணகதை . 


ஸரித்தது . 


னகம் 


க 00 


தியாகராசலீலைக் குறிப்புரை , 


எம் . 


எகா . 


கக . 


எக . 


வரை 


சுசு . தகர்ப்பவனம் - மேடராசி.நால்எழுந்தருளிய மூர்த்திக்குத் தூவா 
ரதமுனிவர்செய்த யாகத்தில் ஆடு யான்பது திருநாமம் . இச்செய்யு 
தோற்றியதைக் கந்தபுராணத்துள்ள ளிலுள்ள ‘பரவையுண் , தூவாயர் 
தகரேறுபடலத்தாலுணர்க . 

என்னுமொழிகள் ஆராயத்தக்கவை . 
சுஎ . ஆரூரர் - திருவாரூரிலுள்ளவர் ; கூரு . கரமலர் - கையாகியமலர் . வீ 
சுந்தரமூர்த்திநாயனார் . 

ரை - கடல் . திருமால் மனுவென்னும் 
சோத 

சாதினி - துடைப்பம் . கண் அரசனுடைய கைப்புனலில் மச்சமா 
ணன் , பாரிசாதத்தைப் பூமியிற்கொ கத்தோன்றியபொழுது அவ்வரசன் 
ணர்ந்தது இங்கே அறியற்பாலது . அதனை ஆற்றில்விடப் பருத்து , அப் 
எக . முசலி - பலராமர் . 

பால் அவன் கடலில் விட மிக அதிக 
எஉ , சுதன்மை - இந்திரனது அ மாகப் பருத்துக்காட்டினரென்பது 
வைக்களம் . வைசயந்தம் - அவன் உப்ப பாகவதபுராணவரலாறு . 
ரிகை . வசந்தம் - அவனுடையமாடம் . கூசு . ஓக்கம் உயர்ச்சி . 
விடங்கம் - கொடி . 

க.அ. அமை - மூங்கில் . 
எஎ . தளிமம் - மெத்தை . 

போசம் - மதிலுறுப்பு . பகை 
குசேசயம் - தாமரை . 

மகளிராக்கி அவர்கொண்டு 
அ ) . வேந்தன்பின்னாய் - இந்திரன் விளையாடுதற்குக் கோபுரவாயிலிற் பந் 
தம்பியாகி ; உபேந்திரனாகி . 

தும்பாவையும் தூக்குவர் ; இதனை 
அக . பொற்றாலம் பொற்பனை. தரு வரிப்புனைபந்தொடு பாவை தூங்கப் , 
மபுத்திரருடைய இராசசூயயாகத்தி பொருநர்த்தேய்த்த போரரு வாயில் 
ற்கு விபீஷணன் பொற்பனைமரங்கள் என்னும் திருமுருகாற்றுப்படையாலு 
கொடுத்தானென்பது பாரதகதை . ணர்க ; சு அ . சு க . பந்தும் பாவையும் 

அஉ . காகதுண்டம் - அகில் . வாரி - பசுவரிப்புட்டிலும் பலவுஞ்சென் றெ 
கதவு . வல்லி - விலங்கு . 

றிகிற்கு , முந்தை மாதரை யியற்றுபு 
அங . ஆகாயம் புகைநிறம் , மண் பின்றைமொய்ப் பகழிவா யிலிற்றூ 
பொன்னிற முடை யனவென்பர் ; க்கி ” என்றார் கச்சியப்பமுனிவரும் ; 
பொன்பார் புனல்வெண்மை பொங் திருத்தணி . சீபரி. ரு அ . 
கு மனல்சிவப்பு , வன்கால் கருமை க 00 . உடு- அகழி . கடகம் - மதில் . 
வளர் வான்மம் என்பது உண்மை க 0 க . பொறி - செல்வம் . 
விளக்கம் , 

க 02 . ஓவம்.சித்திரம் , ஒழியேம் . 
அசு . நாலுதல் - தொங்குதல் . 40ு . பொதுநிகழ்பு - பொது நிகழ் 
அஎ . ஊர்தி - விமானனம் . 

ச்சி . ஊருணி - ஊராராலுண்ணப்படு 
அஅ . கூந்தல் - கூந்தற்கமுகு. காம் 
பு - பட்டு . நிலைத்தேர்மின்னாருக்கு - காசு . மற்றையோர் செய்யும் வா 
நிலைத்தேராகிய மகளிருக்கு . ணிகத்திற்கு இவருடைய வாணிகம் 

அக . இடைநகரம் - நடுநகரம் , மெ வேறாகவுள்ளதென்றபடி . 
ய்யெழுத்துக்களுள் நடுவேயுள்ள தந் க o அ . விரத்திவந்தவர் - துறவிகள் . 
நகரம் . ந என்பதற்குச் சிறப்பென் கக 0 . உரிய காரிகையை மனைவி 
பது பொருள் . 

காரிகை என்னும் பெயரிற்க 
கூக . மாதிரிகை - மாதிரி . 

டையில்லாதது காரி ; அது விடம் . 
• 2 . இந்திரன் பிலத்தையடைத் வெறுக்சையர் - பொருளையுடையவர் ; 
தவரலாற்றை இப்படலம் நக-ம் செ ஒருமொழி ; வெறுங்கையர் - பொரு 
ய்யுட் குறிப்பாலுணர்க . 

ளில்லா தகையினர் ; தொடர்மொழி . 
கங . பரவையுண்மண்டளி 

ககஉ . இளைசைமாறர் - இளையான் 
வையார் வழிபட்டு வந்தஸ்தலம் ; அதி குடிமாற நாயனார் . 


சு . 


ம் நீர்நிலை . 


யை . 


தியாகராசலீலைக் குறிப்புரை . 


காக 


மானம் . 


யது . 


தாட வல்லவர் 


ககரு . தனை - அளவு . அதில் -சமா திருவிளையாடற் புராணம் , திருமணப் 
னமென்ற சொல்லில் ; முதல் குறைந் படலம் , சகக , 
தது 

கஉஅ . மொய் 

வலி . பாடலத் 
ககசு . ஓர் பாணர்க்கா - பாணபத்தி தார் . குதிரையின் கிண்கிணி மாலை . 
ரருக்காக , கை தவன் - பாண்டியன் , 

கஉகூ . பூ - பூமி , மலர் . 
பண்டாரம் - பொன்னறை . 

கங 0 . துணைபவர் - ஒப்பவர் . 
ககஎ . செஞ்சொல் நல்ல வார்த் கஙக . எங்கள் குருபர னென்றது 
தை , செவ்வியநெல். 

தியாகராசரை . 
கக அ . கந்தி - கமுகு . 

கங 8 ... அநபாயன் ஒருசோழர் ; 
ககக . இச்செய்யுள் , “ சென்றிரர் இவர் பெரிய புராணம் செய்வித்தி 
தவர்கொண் டேகுஞ் செல்வ விதி வர் . 
யங் கண்டோ , ரொன்றறக் கொடுத் கஙச . அப்பெயர் - அதிதியரென் 
தா னென்பா ருயர்சரக்கறையி னீடு பது ; அதன்விகுதிதீர்ந்து ஆம் துதி 
ம் , பொன்றிரட் சும்மைகண்டோர் தரு 

பெயராள் அதிதியென்பவள் ; 
பொலிவினிற் குறைவுகாணா, தின் அவள் சுதர் - தேவர்கள் . 
றிவ னீந்த தற்ப மிருப்பது மிகுதி ககூடு . தேக்கமழ் - தேன் கமழும். : 
யென்பார் (இலக்குமி தீர்த்தச் சருக் கஙசு . தண்ணிய முளரி - குளிர்ந்த 
கம் , உக ) என்னும் சேதுபு ராணச் தாமரைப்பூ . வெம்மை அண்ணிய 
செய்யுளின் கருத்தைத் தழுவி மூளரி - வெப்பம் பொருந்திய நெரு 

ப்பு . நீண்முளரி - நீண்ட காடு . கண் 
க 20 . மூடை மூட்டை . ஆடா ணிய முளரி - கருதிய ஓமவிறகு . முள 

தியாகராசமூர்த்தி . ரிவாழ்க்கைப் புரவலன் - பிரமர் . 
ஆழிப்பொற்றேர் - அவரூருந்தேர் . க ஙஅ . வேதம் - பொது ; ஆகமம் - 

கஉ ங . செங்கதிர் - செவ்விய கிர சிறப்பு . 
ணங்களை ; உள் தரித்திடு - தம்மிடத் கச 0 . திருவாரூர்த் திருக்கூட்டத் 
தேதரிக்கப்பெற்ற; குருட்டரிப்பனார் தார் இப்படியே பலராலும் பாராட் 
க்குங் குபேர னென்று பேரோ ( ஒழி டப்பெறுவர் ; " திருவா ரூரிற் றிருக் 
விலொடுக்கம் , பொதுவிலும் தேசம் , கூட்டத்திற் , றமிழ்க்கிலக் காகிய வை 
ரு) என்றபடி குருட்டரிப்பான் குபே த்திய நாதன் " என்பது , இலக்கணக் 
ரனென்று பெயர்பெறுதல் எக்கா கொத்து , பாயிரம் , எ . 
லத்தும் எவ்விடத்து மில்லையாயினும் கசஉ . கடாய் - வினாவி . விடுத்து - 
நிறைசெல்வத் திருவாரூர் வீதியகஞ் விடை கூறி . தடாத - தடைப்படாத. 
செல்வானாயின் அவனும் குபேரனெ அறமுதனான் கினும் தாழ்வுபடாத கா 
ன்று பெயர் பெறுவதற்கு ஐயமில்லை ப்பியம் - பெருங்காப்பியம். 
யென்று செல்வப்பெருக்கம் கூறினார் . கசங . உலோகாயதன் - ஒருவகை 

கஉசு . இச்செய்யுளில் ஐம்பூதங்க மதவாதி . முப்பொருள் - பதிபசுபா 
ளின் நிறங்களைப் புலப்படுத்திப் பொ சம்.சாத்திரபாடம் - சைவ நூற்பாடம் . 
ன்மாட முதலியவைகள் முறையே கசரு . ஆசு அற்ற - குற்றமற்ற . 
கூறப்பட்டிருத்தல் காண்க . 

கழுநீர்த்தொடையர் - தியா 
கஉஎ , ஏகபாதப் புரவலன் 

கராசர் . 
பாதருத்திரர் ; இவருக்குப் பாதமொ 

சருக . தளவு 

முல்லை . பிளவின் 
ன்று , தலைமூன்று ; " கண்ணு தற்பி ஊறியகாய் - ஊறுகாய்கள் . யாவரும் 
ரான் மருங்கிரு கடவுளர் கப்புவிட் அருந்து சாலை - அன்னசத்திரம் . 
டெனத்தோன்றும் , வண்ணமுத்த கருட . சந்து சந்தனம் . வெறு 
லைப்படை என்பதனாலு முணர்க ; 

ப்ப - மிக . 


கசன் . 


ஏக 


க 02 


தியாகராசலீலைக் குறிப்புரை . 


கடுக . பாகு - பாக்கு . இலை - வெற் யாகிய “ யா ” என்னும் ஒலிக்குறிப் 
றிலை . 

பாகவும் இங்கே கொள்ளற்பாலது ; 
கருசு . ஆசினி சிறியதென - ஆகா " விடஞ்சூழரவினிடை நுடங்க மின் 
யம் சிறியதென்று சொல்லும்படி , வாள் வீசிவிரையார் வேங் , கடஞ்சூழ் 

கடுகு , புகலுகோ - புகலுவேனே . நாடன் காளிங்கன் கதிர்வேல் பாடு 
உதிவளம் - உதிக்கின்ற வளம் . மாதங்கி , வடஞ்சேர் கொங்கை மலை 
கருசு . துணங்கறல் - இருள் . தாந்தாம் வடிக்கண் ணீல மலர்தாந் 
கருஎ . சேணி - ஏணி . 

தாந் , தடந்தோளிரண்டும் வேய்தாந் 
கரு.அ. அளிந்தம் - கோபுரவாயிற் தா மென்னுந் தன்கைத் தண்ணுமை 
றிண்ணை . 

யே " (யாப்பருங்கலக்காரிகை , செய் . 
கசு 0. தேவாசிரயமண்டப மென ம் கலித் . உதா . ) என 

எனவும் , " அல் 
வும் வழங்கும் . இச்செய்யுளின் பின் லம ரிவர்தாந் தாமென்றறிதரவறிதி 
னிரண்டடிகள், “ கூடுமன்பினிற் கும் ராமற் , சொல்லுக வெனவ டிக்குந் 
பிடலேயன்றி , வீடும் வேண்டா விற தோற்றம் போன் மத்தளத்தை, வல் 
லின் விளங்கினார் ” (திருக்கூட்டச்சிற லவ னறைத லோடும் " ( பிரபுலிங் . 
ப்பு , அ . ) என்னும் பெரிய புராணச் மாயைகோலா . உக) எனவும் முன் 
செய்யுளைத் தழுவியது . 

னோர் பிரயோகித் திருத்தல் காண்க . 
க கூஉ . வெதிர் எழும் - மூங்கிலிற் கஎரு . தியாகேசருடைய பக்கத்து 
றோன்றிய . ஸ்ரீ வன்மீக நாதரைச் ள்ள தேவியின் திருநாமம் தொண்டி 
சூரியன் பூசித்து வரம்பெற்றதைத் யென்று இச்செய்யுளால் தெரிகின் 
திருவாரூர்ப் புராணத்துள்ள சூரியலி றது ; திருநாவுக்கரசுநாயனாரருளிச் 
ங்கச் சருக்க முதலியவற்றாலுணர்க . செய்த " கொக்கரை குழல் " என்னும் 

கசுங , கட்செவி - பாம்பு . சவித பதிகத்தில் , எ - ம் செய்யுளிற் கொண் 
கை ஆவரணம் - அழகையும் பெரு டியென்னும் பெயர்வந்துள்ளது . 
யையுமுடைய பிராகாரம் . 

நைமிசப் படலம் . 
ககாக . சோதி விமானம் - ஒளியை 
யுடைய விமானம் . 

க . தூயது அன்மையினும் - தூய் 
தேவசிந்தாமணி , தியாகசிந் மையையுடைய பொருளல்லாத வற் 
தாமணி , சிந்தாமணி யென்பன தியா றிலும் . வெம்மையும் தன்மையுமு 
கராசருடைய திருநாமங்கள் . டைய பரிதி . 
காற்று . 

மடங்கல் 

நரசிங்கம் . புள் - 
கசக . தியாகராசப்பெருமாள் என் சரபம் . பொற்கண்ணன் இரணியா 
றும் வழங்கும் . 

க்கன் . வன்றி - ஆதிவராகம் . 
கஎக . சுத்ததத்துவங்கள் ஐந்தாவ கூ . புற்றினிடையே சிவபெருமா 
ன : சுத்தவித்தை , ஈசுவரம் , சாதாக்கின் சோதிலிங்கமாகத் தோன்றி வானு 
யம் , சத்தி , சிவமென்பன. சுத்தமத் ற வளர்ந் தருளினரென்பது வரலாறு .. 
தள முதலிய ஐந்து வாத்தியங்களாவ இதனைத் , திருவாரூர்ப்புராணம் , வன் 
ன : சுத்தமத்தளம் , தாளம் , எக்காள மீகநாதச் சருக்கம் , கூசு - ம் செய் 
ம் , திருச்சின்னம் , சங்கமென்பன ; யுள் முதலியவற்றாலுணர்க . 
" மத்தளங்க டாளங்கள் சின்னம் வ ச . பாகற் கனி - பலாப் பழம் , தே . 
ளைகளுட , னொத்தவெக்கா ளங்க ளு , தெய்வம் ;. என்றது உருத்திரனா, 
டன்குமுற என்பது திருவா ரூருலா , ரு . தன்னம் - அற்பம் . கொடிறு - 
கூ.எசு . இச்செய்யுளிலுள்ள தாம் எ கன்னம் . விள - விளாமரம் . 
ன்பது , படர்க்கைப் பெயராகக்கொ " ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிறு 
ள்ளப்படுவதன்றி மத்தளத் 

டைக்குங் , கூன்கைய ரல்லாத வர்க் 


மையை 


ககஎ , 


கசுசி . கால 


. 


உ . 


இதில் , 


தியாகராசலீலைக் குறிப்புனா . 


க 


ெ 


னி ஒன்று . 


என்னும் திருக்குறளின் கருத்தை ழியேயெழுப்பி . சருங்கலை - கருங்க 
விரித்து விளக்கியிருத்தல் காண்க . ல்லை . ஒருகலை - ஒப்பற்றமான் . வான 

சு. தம்பெயர்ப்பொருள் - சோகத் த்து ஒளிர்கலை - பிறை. முடிவைத்தார் 
தை நீக்குவதென்பது , கயற் பதாகை வாய்வருகலை - வேதாகமங்கள் . வற் 
யன் - மன்மதன் . திருக்கூவப்புரா கலை - மாவுரி . 
ணம் , நைமிசாரணியச்சருக்கம் , எ - ம் கசு . ஐகமென்னும் தொடர்மொழி 
செய்யுளைப்பார்க்க . அஞர் - துன்பம் . யிலுள்ள நிலைமொழிவருமொழிகளுக் 
முருகு அசோகம் . வாசனையையுடை குப்பொருள் முறையே தோன்றுதல் 
ய அசோகமரம் . மற்று , அவர் - அரு ஒடுங்குதலன்று கூறுவர் வடமொ 
கரும் , மகளிரும் , மன்மதனும் . அழிப்புலவர். உதித்தொடுங்குகின்ற சூரி 
சோகமரம் , உத்தம மகளிர் உதைக்க யன் சகம் உதிசித் 

தொடுங்கு மென்ப 
மலர்வது . 

தையும் , வளர்தல் தேய்தல் ஒன்று 
எ . குரவமரம் , உத்தம மகளிர் த மில்லாமற்போதல் ஆகிய மூன்றையு 
ழுவ மலர்வது ; எழிலைப்பாலைமரம் 

எழிலைப்பாலைமரம் முடைய சந்திரன் சகபோகம் வளர் 
அவர் நட்புக்கொள்ள மலர்வது . தல் தேய்தல் ஒன்றுமில்லாமற்போ 

அ . ஐம்முகத்தொருவன் -சிவபெரு தல் ஆகியமூன்றையுமுடைய தென் 
மான் . அவர் திருக்கரத்திற் கொண் பதையும் காட்டுகின்றனரென்றபடி ; 
டருளிய பொருள்களுள் மாதுளங்க " தேய்த லுண்மையும் பெருக லுண் 

மையு , மாய்த உண்மையும் பிறத்த 
க 0 . தமது உரு - மயில் வடிவமும் லுண்மையு , மறியா தோரையு மறி 
குயில்வடிவமும் . கொண்டலூர்தி - இ யக் காட்டித், திங்கட் புத்தே டிரிதரு 
ந்திரன் . மருத்தனென்னும் அரசனு முலகத்து என்பது புறநானூறு , உஎ . 
டைய யாகசாலைக்கு இராவணன் செ கஅ . முதலை - சிவத்தை . 
ன்றபொழுது அங்கே வந்திருந்த இ ககூ . மாசு அடையார் . யோகு உ 
ந்திரன் அச்சமுற்று மயில் வடிவங்கொடையார் - யோகத்தையுடையவர் . நா 
ண்டானென இராமாயணம் உத்தர வலம் கெழு படையார் - நாவாகிய 
காண்டத்திலும் தக்கனுடைய யாக வெற்றிபொருந்திய ஆயுதத்தையுடை 
சாலைக்கு வீரபத்திரக்கடவுளெழுந்த யவர். 
ருளியபொழுது அங்கே வந்திருந்த உசு . கோதனம் - பசுக்கன்று . 
இந்திரன் குயில் வடிவங்கொண்டு ஓ 

பட்டம் - நீரோடை . 
டினானெனக் கந்தபுராணத்திலும் சிவி உரு . இனன் - சூரியன் . 
யென்னுமிந் திரன் தன்னுடைய செ உசா . மனச்செம்பொன் - மனமா 
ல்வம் முழுவதையும் வெறுத்து நைமி கிய செவ்வியபொற்றகடு . மனமாகிய 
சவனத்தையடைந்து தவம்புரிந்து மு பொன்னில் தாளாகிய மாணிக்கத் 
த்திபெற்றானென்று காஞ்சிப்புராண தைக் கலக்கவைத்தோய் . கூற்று - 
முதலியவற்றிலும் கூறியிருத்தல்கா வார்த்தை , இயமன் . 
ண்க ; திருக்கூவப்புராணம், நைமிசா உஎ . நாவாய் - கப்பல் , நாவையு 
ரணியச்சருக்கம் , உ - ம் செய்யுளைப் டைய வாய் . 
பார்க்க . தம்பெயர்கொள் மாதவன் - உக . ஒத்து - வேதம் . 
சுகர் . சுகம் - கிளி . 

நஎ . நீர் ஊர் - நீர் பரந்து செல் 
கக . பதம் - பதவி , சோறு . ன்ற . கார் ஊர் - மேகங்கள் ஊர்ந் 
கஈ . பெருகுஅலை- பெருகுகின்ற அ செல்கின்ற . மாடத்தையும் மறுகை 
லைகளையுடைய கடலை . கால் கருகலை யுமுடைய . போர் ஊர் கணை - போர் 
உறாது எழுப்பி - காற்றுக் கெடுதலைய செய்தலையுடைய அம்பு . நிலம் புரி - 
டையாதவண்ணம் சுழுமுனை நாடிவ உலகத்தார் விரும்புகின்ற . 


உச . 


கலச 


தியாகராசலீலைக் குறிப்புனா . 


கக . 


. 


டை - க 


ன்க . 


இடை கடைப் பொருள் உ . நன்கு ஆம் . உச்சரிப்போர்க 
போல் - மலைபோல் . தோற்றம் ளுக்கு நன்மைகள் உண்டாகாநின்ற . 
ராலும் அறியப்படுகை. ஆதியந்தா சி முதல் ஐந்தே - சிகாரத்தை முத 

கலைகளினடையை . ஆதிநடுப் லாகக்கொண்ட ஐந்தெழுத்துக்களே ; 
பொருள் கம் என்பதன் பொருள் , பஞ்சாக்ஷர மந்திரமே . நடு கொன் 
அஃதாவது நிறைவு . 

காஞ்சி -இடையில் பெருமை பொருந் 
சுக . கமலம் - தாமரை , நீர் . சங் திய காஞ்சியென்னும் ஆபரணத்தை 
கம் கமலம் ஆம்நிதி - சங்கநிதி பதும யணிந்த, மென்காஞ்சி காமரப்பண் . 
நிதி . தேவ தீர்த்தத்தி லாடுவோர் , மு மென்மையாகிய காஞ்சி , காமரமெ 
றையே குபேரன் ,இந்திரன், பிரமன் , ன்னுமிசைகளை . 
திருமாலாவார்கள். 

ந . மின் நகு அரம் பொரு . மன் 
சஉ . மெய்யன்பர் தண்டியடிக அகரம் போல் 

நிலைபெற்ற அகரவு 
ணாயனார் . இவருக்கு விழிப்பையும் யிர்போல . தன்ன கரங்களை - தன்னு 
சைனர்களுக்குக் குருட்டுத் தன்மை டைய கைகளை . 
யையும் கொடுத்த சரித்திரவிரிவைப் ச . விரும்ப அலரும் . பருப்பொ 
பெரிய புராணத்துள்ள தண்டியடி ருள் - தூலப்பொருள் . கவல் அரு - 
கள் நாயனார் புராணத்தாலறிக . கவலுதலில்லாத . 
பூசையைக்கைக் 

கொண்டு டு . முன்பால் - மார்பு . பின்பால் .- 
கருப்பையைச் சாராதொழிந்தோரே முதுகு . 

பூனையைக் கைக்கொண்டு எலி எ . ஊழ் - சூரியன் . 
யைச் சாரா தொழிந்தோர் என்பது அ . எய்யாத - அறியாத 
மற்றொரு பொருள். 

க . முளை - பிள்ளை . 
சுசு . களம் கறையான் இயற்ற - இ க 0 . உரை - புகழ் . 
டத்தைக் கறையான்கள் செய்ய . கக , புத்திரன் - புத்தென்கிற நர 
போகி வாழ்வது - பாம்புவாழ்வது . போ கத்தினின்றும் நீக்கிக்காப்பவன் . 
கி . ஆற்ற - இந்திரன் இயற்ற களம் க கரு . பிரான் - தியாகேசர் . 
றையான் வாழ்கின்ற - கண்டத்தில் கசு . குடந்தம்பட்டு - வழிபட்டு ; 
விடத்தையுடைய சிவபெருமான்எழு வணக்கம்பட்டு என்றுமாம் ; " குடந்த 
ந்தருளி யிருக்கின்ற ; இதனால் மற் ம்பட்டுக் கொழுமலர்சிதறி " என்பது 
றைப்புற்றிற்கும் இதற்குமுள்ள வேற் திருமுருகாற்றுப்படை , உஉக . 
றுமை கூறினார். அன்பு உற்று - அன் கஅ . புரியும் - விரும்புகின்ற . 
புமிகுத்து . இலிங்கம்பல்ல புற்றைச் உ 0 . பெருந்தேவி - பட்டம 
சூழுமென்க. 
சாரு . வாதராயணன் - வியாதமுனி உரு . ஒடியெறிதல் - வலைகட்டுவத 

ற்குத் தடையாகவுள்ள மரக்கிளைக 
சஅ . ஆம் - நீர் . 

ளை ஒடிய எறிதல் . பார்வை - பார்வை 

மிருகங்கள் . 
முதலாவது . 

உசு . சல்லியம் - முட்பன்றி . வல் 
க . வன்றொண்டை - வலிய துதிக் லியம் - புலி . 
கை . பந்து - நீர் வீசுந்துருத்தி நின்று உஎ . தோகை - வால் . 
ஒண் தையலர் ஆடும் . நின்றுகொ ஙக . புட்சரபம் - சரபப்புள் . புல் - 
ண்டு ஒண்மையையுடைய மகளிர்க புலி . அஃது - அப்புலி . 
ள் விளையாடுகின்ற . இன்தொண்டை ங ச . படி - திருவுருவம் . படித்தா 
வாய் - இனிய கொவ்வைக்கனிபோனை மன்னவன் - பூமியையும் சேனை 
லும் வாயையுடைய . 

யையுமுடைய அரசன் . 


வர் . 


தியாகராசலீலைக் குறிப்புரை. 


கரு 


ஏழாய இலக் 


16 


க . 


கூடு. முதலிரண்டடிகள் , திருக்கூ கசு . நீதிகுதுகலனென்பது சோழ 
வப்புராணப்பாயிரத்திலுள்ள , " கூர் ராசனுடைய மந்திரியின் பெயர் . 
கொண்ட கனன்மழுமா னாண்மையு கச . முடங்கல் - திருமுகம் . 
ம்பெண் மையுமாய கூற்றிற்கேற்பச் , 
சீர்கொண்டட வலனிடங்கொ ணாயக 

மூன்றவது . 
னை ” என்னுஞ்செய்யுளைத்தழுவிவந் க . மத்தகம் - தலை . 
திருத்தல் காண்க. எண்.வலி . பொறி உ . இருபத்தைந்தினுக்கும் அப்பா 
சேர் அரிக்கு - திருமகள் சேரப்பெற்ற ல் இறையவன் - இருபத்தைந்து தத் 
திருமாலுக்கு , புள்ளிகள் பொருந்திய துவங்கட்கும் அப்பாலாகிய தலைவர் ; 
வண்டுகளுக்கென்பது மற்றொருபொ “ ஐயைஞ்சி னப்புறத் தானு மாரூரம 
ருள் . எகினம் - அன்னப்பறவை . ர்ந்த வம்மானே " என்பது , திருநா . 

ங க . பகரருந்திப் பியபோக நீத் தேவாரம் ," பாடிளம் பூதத்தினானும் , 
தரசபோகமனு பவிப்போனாகி " என் க 0 . இருபத்தைந்துடன் 
பர் பின்னும் ; நான்காவது , க ; அம் 

கண மேனி - முப்பத்திரண்டு இலக் 
ரர்நா டாளாதே யாரூராண்ட , அயி கணத்தையுடைய திருமேனியானது ; 
ராவணமே " என்பது , திருநா . தேவா மூர்த்தி இருபத்தைந்தனையும் - அவ 
ரம் ; உயிராவணம் 

ருடைய திருமேனிகளாகிய இருபத் 
ங அ . பீள் - கருப்பம் . அகவை 

பி 

தைந்து மூர்த்தங்களையும் . மேனி வன 
ராயம் . 

ப்பால் வென்றது . இருபத்தைந்து அக 
ங க . விண் தாரணியும் - விண்ணு வை-இருபத்தைந்து பிராயம் ; " தலை 
லகும் மண்ணுலகும் . 

யானை யைந்தினப் பாலானை யைந்து 

மெய்ச்சாமி " என்றார் சீகாழிக்கோ 
இரண்டாவது . 

வையிலும் ; கரு அ . 
உ , பொருநர் - சேனைத்தலைவர் . 

ந . இறையை ஒப்ப வயங்கலாலே 
நாந்தகம் - கத்தி . சேதிமம் சிவபெருமானைப் போலே திருமேனி 
கோயில் . 

யும் உறுப்புக்களும் உவமையில்லாத 
ச . வல்லே . விரைவாக . 

னவாக விளங்குதலாலே . 
ரு . " புத்தி என்பது இங்கே உட் ச . தேவதாருவனத்திற் கொண்ட 
ன் பாட்டுக் குறிப்பையுணர்த்துவது . திருமேனியிலும் இது சிறந்ததென்ற 
உத்தமாங்கம் - தலை . 

படி . 
சா . கஞ்சுகம் - சட்டை . ஏகாசம் ரு . விடங்கன் - பேரழகர் . 
உத்தரீயம் . 

கா . எள்ளும் - இகழ்வான் . 
எ . கபிலையாறு - கபிலரென்னு மு 

அ . அடியாக்கும் ஆடை - கால்க 
னிவரால் வருவிக்கப்பெற்ற ஆறு ; ளாற் கழற்றும் ஆடை ; “ அாையிற் 
இஃது இக்காலத்து ஓடம்போக்கி சரணத் துரியாடையின் மீது " ( கண் 
யென வழங்கும் . 

ணப்ப . சுக) என்பது பெரிய புரா 
அ . இஞ்சி - மதில் . 

ணம் . மன்சேய் - நரசிங்கவளவன் . 
க 0 . தம்முடைய ஆசாரியஸ்தான க . பொருபவர்க்கு நீறும் போற்று 
மாகிய திருவாவடுதுறை ஆதீனமரபு , பவர்க்குச் சந்தனமும் உவமை . 
சைலாதிமரபு என்பவாதலால் , திரு கக . எவரும் அறிதர . இத்தலத்தி 
நந்திதேவரை இந்நூலாசிரியர் , எங் ல் செங்கழு நீரோடை ஐந்து வேலி 
கள் குருபரன் மரபிற்கெல்லா முதற் நில அளவுள்ளது ; இது தேவாரங் 
குருவாய கோமான் என்றார் . களில் ஆம்பலம் பொய்கையென வழ 

கஉ . மாதுலன் கொழுநன் இன்றி - ங்கும் ; இந்நூல் திருநாட்டுப்படலம் 
மாமனும் கணவனும் இல்லாமல் . கச 0 - ம் செய்யுட்குறிப்பைப் பார்க்க 


காகா 


தியாகராசலீலைக் குறிப்புரை . 


ந 


- 


கஉ . சிவபெருமானுடைய முகக்க ண்டரும் ; இவர்களிருவரும் முறை 
ண்களில் வலக்கண் சூரியன் இடக்க யே வலப்பக்கத்தும் இடப்பக்கத்தும் 
ண் சந்திரன் . 

நின்று பணி செய்பவர்கள் ; “ குண்ட 
கங . புரிவளை - முகம் சுரிந்த சங்க னிற்கும் வலப்பாகம் " என்பர் பின் 
த்தாலாகிய குண்டலம் . அது பொலினும் ; 6 . 
தரும் இடம் , காதுகள் . 

உ . அபயன் - சோழன் . நணி 
கச . மந்தணம் - இரகசியம் . ஆல ண்ணி . 
ம் - விடம் . 

கூ . உழை -மான் . தளி- கோயில் , 
கரு . கரு வான் - கருமையையுடை ச . அகளம் - அருவம் ; சகளம் - 
ய மேகம் ; கரு - கருப்பமுமாம் . உருவம் . 
கசு . வலயம் வாகுவலயம் . 

சு . நகரமண்டனம் பட்டத்து 
கஎ . ஆகரம் - இடம் . 

யானையின் பெயர் . பாகு - பாகன் . 
கஅ . கடமுனி - அகத்தியர் . ஒன் இலகடம் - யானைமேற்றவிசு . 
பான் மணிக்கலம் நவரத்தினஹா 
ரம் . தார் , மாலையென்பன மார்பிலி 

ஐந்தாவது . 
உடப்படும் மாலைவிசேடங்கள் ; " தாரு 

க . பவனம் 

அரண்மனை . 
மாலையு மயங்கிக் கையற்று என்ப உ . நிலக்கொடி - பூமிதேவி . 
தனாலுணர்க ; சிலப் , மனையறம் . கூடு . கூ . சிஞ்சுமாரம் - ஒரு தெய்வம் ; 

ககூ . அருவத்திருமேனி நான்கு , இத்தெய்வப்பெயர் கிரஷ்ண யசுர்வே 
உருவத்திருமேனி நான்கு , அருவுரு தத்தில் உ - ம் பிரச்நத்தில் ககூ - ம் அநு 
வத்திருமேனி ஒன்று ஆக , க . வாகத்தில் கூறப்பட்டுள்ள தென்றும் , 

20. கதிர் பன்னிரண்டு பன்னி இது முதலைவடிவமாகத் தியானிக்கப் 
ரண்டு சூரியர்கள் . 

படுமென்றும் இதன் தலை தருமம் , இ 
உக . மாதர் - அழகு . மேகலை ஆண் தன் கன்னங்கள் பிரமாவும் யஜ்ஞய 
பாலார்க்கு முரியது . மழைக்கோள் - மும் , இதன் ஹ்ருதயம் விஷ்ண , 
சுக்கிரன் . அவன் செருக்கை யடக்கு இதன் முன்கால்கள் அசுவினி தேவ 
வதற்கு வைரவக்கடவுள் உண்டு அவர்கள் , இதன் நடுவுடல் அத்திரி , இத 
னைத் திருவுதரத்தில் வைத்துக்கொண் ன்பின் கால்கள் மித்திரனும் வருண 
டனரென்பது சிவபுராணகதை .வெளி னும் , இதன்வாலின் முதற்பாக முத 
யினும் , உம்மை - இறந்தது தழுவியது . லியன அக்கினி இந்திரன் முதலிய 

உஉ . உறுப்பு - நெற்றிக்கண் ,நகை , தேவர்களென்றும் பெரியோர் கூறு 
கைவிரல் , கால்விரல் முதலியன. வர் . 
மிகையே என்ன . அதிகங்களென் ரு . நந்தல் - கெடுதல் . கங்கணத் 
றுகண்டோர் சொல்லும்படி , தடறு - தைத்தரித்து . 
உறை . 

எ . தாய - தாவிய . 
உங . பொற்றொடர் - பொற்சங்கி அ . சோமாக்கந்தரென்னும் சிவலிங் 
லி . வரைதரு கருவி - எழுத்தாணி . கப்பெருமான் வேறு, புற்றிடங் கொ 
உச . வெள்ளிலை - வெற்றிலை . ண்ட சிவலிங்கப் பெருமான்வேறு . 
உரு . மேதகு ஆதனத்தே . எல் - ஒளி . 
உசு . பாதுகை - பாதக்குறடு . மந் கூ . திங்கள் - மாதம் . 
த - மெல்ல . 

க 0 . அருப்புமுல்லை - முல்லையரும்பு. 
நான்காவது . 

ஆறவது , 
க . திப்பிய போகம் - தெய்வ போ மானிட மடங்கல் நாமவள 
கம் . குண்ட சண்டர் - குண்டரும் 

வன் 

நரசிங்கச்சோழன் . சடங்கு - 


தியாகராசலீலைக் குறிப்புரை. 


க 0 எ 


ச . உலா - 


- 


ஒரு பண் . 


கிரியை . மூடிய மேகத்திற்கு உறை ந . பரமயோகி - தியாகராசர். குந் 
உவமை . அத்தாணி - அரசிருக்கை . தவல்வினை - ஈட்டிபோன்ற வலிய 

உ . குரோசம் - ஓரளவு . சோபா வினை . குடந்தமுற்று - கைகூப்பிமெ 
னம் - படி ; படிகள் முப்பத்திரண்டு . 

ய்வளைந்து . 
ஆசி சாற்ற . 

வணர் 

வளைவு . 
பவனி. 

தறி - தூண் . 

கழை - குத்துக் 
சு . இயம் வாத்தியம் . நரலை கோல் . சுளித்து - கோபித்து . விளரி - 
கடல் ; முழங்குதலை யுடையது . 
அ . கறை - உரல் . 

எ . யாளியின் - சிங்கம் போல வெ 
கூ . இரவணம் - ஒட்டகம் . 

ண்மையாக . தடித்து - 

மின்னல் . 
கக . சாலிகை - கவசம் , 

ஒளி - ஒழுங்கு . 
கரு , தெய்வயானம் - தெய்வ ஊ அ . இலாங்கலி - தென்னை . 
ர்தி ; இங்கே சிவிகை . 

க 0 . புலியடியை வாழைக்காய்க்கு 
கஅ . சாந்தாற்றி - விசிறி . களாசி உவமை கூறுவது மரபு . 
காளாஞ்சி , கேதனம் - கொடி . ஒலி கங . மருள் - உவமவுருபு . 
யல் - ஈயோட்டி . 

கசு . படலம் - கூட்டம் . 
ககூ . மகரிகை - மகரதோரணம் . கரு . கனம் - மேகம் . 
உ 0 . கருந்தலை - இழிந்ததலை . கஅ . வல்லி - விலங்கு . 

ககூ . தன்னம் - அற்பம் . 
ஏழாவது . 

உக . அரசபலாதிகன் - அரசனால 
க . பெட்டு - விரும்பி . 

டையவேண்டிய பலனைக்காட்டிலும் 
கூ . சமழ்ப்பு - நாணுதல் . 

அதிகபலனையடைபவன் . 
ச . குறடு - கட்டை . வயிறுகிழி 

ஒன்பதாவது . 
தர . 

ரு . வாலிய மருப்புப் பொருப்பு - க . வள்ளற் கோமான் - தியாகரா 
வெள்ளிய கொம்புகளையுடைய மலை சர் . மந்திரக்கொத்து - மந்திரிகளின் 
போன்ற யானைகள் . கரு புல் வான் - தொகுதி . 
கருப்பம் பொருந்திய மேகம் . கால் . 

ரு . காணம் - பொன் . 
வாய்க்கால் . 

பத்தாவது . 
சு . பொருநை - தாம்பிரபன்னி . 

உ . இறை - அற்பம் . 
பிணர் - சருச்சரை . கவரி சு . கனிவாய் - கனிபோன்றவாய் . 
எருமை . 

எ . நோனா - பொறாத . 
அ . திருமாலாகிய மச்சத்தின் விழி அ . கழுவாய் - பிராயச்சித்தம் . 
பென்பைச் சிவபெருமான் மோதிர மனு - மனுஸ்மிருதி ; மந்திரமுமாம் . 
மாக அணிந்தனரென்பது சிவபுரா 

பதினொன்றுவது . 
ணவரலாறு . பரன் திருவுரு - சிவசா 
ரூபம் . 

க . சிறு விதி - தக்கன் . கறுவி . 
கூ . நியாயம் - தருக்க நூல் . எண் - கோபித்து , 
கணித நூல் . 

உ . சேக்கள் - காளைகள் . 
கக . கிள்ளி - சோழன் . கருமம் ரு . இட்டிகைகள் - செங்கற்கள் . 
காரியம் . 

சு . பதிகர் - வழிச்செல்வோர் . 
கஉ . மன்னிய மன்னும்படி . மயல் - செத்தை . அவல் - பள்ளம் . 

எ . நியாயம் மாறு உரைப்போர் - 
எட்டாவது . 

குதர்க்கம் செய்பவர் . கேண்மியா . 
உ . கைத் தீட்டு - கையெழுத்து . கேள் ; மியா - முன்னிலையசை . 


. 


க 0 அ 


தியாகராசலீலைக் குறிப்புரை . 


ர 


யம் , 


பிறரு 


கஎ . 


பன்னிரண்டாவது . 

வருபவர்களுக்கு உரிய பொருள்களல் 
நா . கல்லாரம் - செங்கழுநீர் . 

லவோ; இவை காணப்படாமற் போயி 
சு . கன்னலம்படப்பை - கருப்பர் 

னவே . நனியாய பொன்மன் - மிகு 
தோட்டம் . 

தியான பொருள்களல்லவோ ; இவை 
ரு . உ நீசித்திக்கு - வடதிசை . துட 

கள் காணாமற்போயினவே ; மன் 
வை - தோட்டம் . 

ண்டும் ஒழியிசைப் பொருளன . 
சு . எய்தகோல் - எய்த அம்பு . குத் 

கக . அத்தேயம் - கொங்கணம். 
திரம் - மலை . காழ் - வயிரம் . 

கஉ . பட்டாங்கு - நடந்தபடியே , 
கூ . கலாய்த்தார் - விரோதித்தார் . 

கச . நேருபு - நேர்ந்து 
க 0 . முடிப்பல் - நிறைவேற்று 

கரு . வட்டை - வழி . 
வேன் . மென் பூவன்றே - நீ முடித்த 

கசு . ஓராசையும் - ஒருகுற்றமும் . 
ற்கு இது மெல்லிய மலரன்று ; வன் ஐ - அசைநிலை . எம் பார் ஆசையெ 
பூ என்றபடி . ( வன்பூ - பூமி . ) 

ன்று - எம்முடைய பூமியிலுள்ள 
கக . கட்டிக்கொள்ளுவல் 

கைப் பொன்னென்று . ஆர் அறியாதவர் - 
பற்றிக் கொள்ளுவேன் ; இடையில் யாவர் அறியாதவர் . இ கூர் ஆசை 
தரித்துக்கொள்ளுவேனென்பது மற் யே - இந்த மிக்க திசைவழியே. குழி 
றொருபொருள் . கலிங்கம் - ஒருதே யைப்பார்த்தி யென்றானென்க.. 
ஆடை . 

கஅ . பிறர்தம் வேங்கை 
கரு . சிறக்கணித்து - கடைக்கண்பா 

டைய பொன் . அளியார் ஆரார் 
ர்வை செய்து . 

அன்புடையவர்கள் அனுபவியார் ;அளி 
குறி - அடையாளம் . உத் 

யாரென்பதற்கு வண்டு என்பது மற் 

றொருபொருள் ; வண்டு அடாதவேங் 
உக . பாடாணம் 

கை - வண்டுகள் சேராத வேங்கை 
ஆடரவம் ; பதஞ்சலி . 

மலரைப்போலும் அப்பொன் ; போ 

ழும் வேங்கை . பிளக்கும் புலியா 
பதின்மூன்றவது . 

கும் ; தொடினும்வேம் கை - தொட் 
க . கன்று வளையல் . என்று 

டாலும் கைகள் வேம் . 
சூரியன் . 

க க . வெறுக்கை - பொன் ; பெயர் , 
ச . இது திருடர்களுடைய இய வெறுத்தல் , தொழிற்பெயர் . 
ல்பு கூறுகின்றது . புழை - துவாரம் . 20. என்பார் மன் ஆசை - எனது 
அஞ்சு அங்கு அகற்றி - அஞ்சுதலை பூமியில் நிலைபெற்ற பொன் . 
அங்கே யொழித்து. 

உக . கலாம் - சண்டை . ந வாரிசத் 
கு . வினையார் கருவி - பாரை . தாள் - சிறப்புற்ற தாமரை மலர்போ 

ஈகை அரசன் - ஈதலையுடைய ன்ற திருவடி . 
அரசன் . உறல் - பூணல் வேண்டும் - உஉ . என்று என்றும் நாண் வில் 
வருந்துன்பத்தை அனுபவித்தல் வே தளி - சூரியன் எக்காலத்தும் நாணு 
ண்டும் . 

கின்ற ஒளியையுடைய கோயில் . 
அ . நாகம் - மலை ; இங்கே உதய . உங . ஆதிநூல் - வேதம் . 
கிரி . பாகம் - பங்கு . 

விது மந்தரம் நீள் தறி மத்து 
கூ . மன்னன் - மேற்கூறிய கோ சந்திரனையும் மந்தரமலையை 
சலமன்னன் . சிறுகால் எதிரும் - தெயும் முறையே நீண்ட தூணாகவும் 
ன்றற்காற்றுக்கு முன்னும் . 

மத்தாகவும் . பதுமம் தவிசோன் . 
க 0 ." நம் சார் அடைவார் பொருள் பிரமன் ; மெலித்தல் . மந்தி 
மன் - இப்பொருள்கள் நம்மிடத்தே வண்டு , 


தம - விளி . 


கல் . அரா 


ச 


சு 


. 


என 


தியாகராசலீலையின் விஷய சூசிகை . 


காக 


மலை . 


நண் 


உரு . கதி ஆர் - விளங்குதல் - பொ எ . உலா - ஆதியுலா .நம் சேரன் - 
ரூந்திய . 

நம்முடைய சேரமான் பெருமாள் நா 
உஎ . கள்ளும் தொழிலோரும் யனார் . பப்பிப்போய . பரவிப்போகிய . 
திருடரும். அல்கிற்று - தங்கியது . அ . உதியன் - சேரன் . 
உக . திடர் - வலியையுடையவர் , க . வஞ்சியர்கோன் - சேரன் ; 
பதினான்காவது . 

வஞ்சி - சேரன் இராசதானி . 

கக . கோதை - சேரன் . மேதை - 
உ . பூழியர் - பாண்டியர் . பறம்பு - அறிவு . 

கங . குழீ இ - கூடி . நணி 
ச . பசுபதி - உயிர்களுக்குத் தலை ணி . ஆனைத் தெரித்து - பசுவைத் 
வர் ; சிவபெருமான் ; ஆன்களுக்குத் தெரிவித்து . 
தலைவரென்பது மற்றொருபொருள் . கரு . புகூஉ - புகுந்து . வானவன் - 
பசுக்களின் வலக்கண்ணிற் சூரியனும் சேரன் . 
இடக்கண்ணிற் சந்திரனும் வாழ்வார் கஎ . தொழுவம் - பசுக்கொட் 
கள் ; “ தேசுடையபரிதிமதி - நயனத்தி டில் . 
ல் " என்பது சிவதரு . கோபுர . கஉசு . கஅ . வஞ்சியேன் - வஞ்சிநகரத் :: 

ரு . கொல் என்பதை ஆம்பலுக் தையுடையேன் , வஞ்சிப்பேனல்லே 
கும் கூட்டுக . தாமரை - மகாபத் ன் . இச்செய்யுளில் வஞ்சியேனென் 
மம் . வெள்ளம் ,ஆம்பல் , பதுமம் , தாம பது முதலியன , " வஞ்சியே னென்ற 
ரையென்பன ஒவ்வொரு பேரெண்க வன்ற னூருரைத்தான் யானுமவன் , 
ளின் பெயர்கள் . 

வஞ்சியா னென்பதனால் வாய்நேர்ந் 
சு . ஆய ஆன் - அந்தப் பசுக்கள் . தேன் - வஞ்சியான் , வஞ்சியேன் வ 
புகூஉ - புகுந்து . அறல் - நீர் , உடு ஞ்சியே னென்றுரைத்தும் வஞ்சித் 
மான - நக்ஷத்திரங்களை ஒப்ப ; “ காய தான் , வஞ்சியாய் வஞ்சியார் கோ 
மீனெனக் கலந்து கானிரை , மேய " என்னும் பழையவெண்பாவின் கருத் 
என்பது சிந்தா. கோவிர். கஈ . இரீஇ . தைத் தழுவியிருத்தல் காண்க . 
இரிந்து ; கெட்டு . 


தியாகராசலீலையின் 

சூசிகை. 


வி ஷய சூ 


( இதிற் சில சொற்களும் உள்ளன . ) 
பக்கம் . பக்கம் . 

பக்கம் . 
அகத்திய முனிவர் 

அநபாயன் 

சக அருவிகள் 
அகப்பற்று உங | அப்புவின் குறி ங அ அல்லியங்கோதை 
அங்கநாடு எரு அம்பாசங்கரன் 

எகூ அவந்திநாடு 
அசபாநடனம் ச அரசபலாதிகன் எசு அறக்கருணை 
அசலேசர் உ அரசர்வீதி 

சரு | அறுபத்து மூவர் 
அசுத்தமாயை 

எஉ அன்னசத்திரம் சஅ 
அசோகமரம் ருஉ அராகமுதலியன உஉ அன்னப்பறவை கஅ 
அடியுரிக்குமாடை சுடு | அருச்சுனன் ஙக ஆகாசவிநாயகர் 


க 


சு 


22 


அரண்மனை 


க 


ககம் 


தியாகராசலீலையின் விஷய சூசிகை . 


பக்கம் . 


ஆடகேசர் 


கங 


ருஎ 


உக 


கசு 


Fr 


கமரம் 


சுங . 


எ 


எம் . 


கா () , சுக 


இடைநகாவ 


கூசு 


ங O 


கூ .0 


னமை 


சம கவரி 


உங. 


சு 


சுசு 


பக்கம் . 

பக்கம் . 
கூ கட்டியத்தொழில் எ 0 குறிஞ்சிவளம் 
ஆடரவக்கிண்கிணி ங , கண்ணப்பர் கஉ குறும்பூழ்வென்றி சசு 

கண்ணன் உ 0 , உக, ங. அ கொண்டி 
ஆடாது ஆடுவார் சரு கண்மணிமாலை 

சுசு கொழு 
ஆதிசைவர் வீதி 

சஎகத்தியிரண்டு சுஎ கொன்றைமரம் 
ஆதியுலா அசு கத்தூரிப்பூச்சு 

கோங்கம் 

உஅ 
ஆயுதவகைகள் நசு கபிலையாறு 

கோசலநாடு 
ஆழித்தேர் 

ஙகூ , சரு கம்பாநதி ககூ கோதாவரிந்தி 
ஆன்மார்த்தபூசை கரு கம்பிக்காதழகர் ஙங , கோபுரங்கள் 
ஆனந்தேசர் 

கோபுரவாயில்கள் சக 
ஆனாய நாயனார் கசு கமலாம்பிகை ச , 60 கோழிவென்றி 
நகர்வளம் கரண்டமகுடம் 

ச சங்கப்பலகை 
இந்திரன்செய்புற்று கூடு கருநிறப்பொட்டு சுரு சங்கப்புலவர் 
இந்திரன் மள்ளனா 

கலன் கவிழ்த்தோர் சுக சங்கரசேவகச்சோழன் 

சஅ கலிங்கதேசம் அ o ரு அ , எசு 
இந்திரவில் 

எஉ சஞ்சிதமுதலியன குங . 
இந்திரனைவணங்கல் உஉ | கவலைக்கிழங்கு கங சண்டேசநாயனார் ,திரு 
இராமன் பூசித்தது ஙசு களைகள் எடுத்தல் விழாவிற்குத் திருமுக 
இருந்தாடழகர் ஙக காஞ்சிநகரம் ருஅ , எங மெழுதுதல் 
இலக்கணக்குற்றம் அ காட்டுக்கோழி கஎ சந்திரஹாரம் 
இலக்கணபாடம் சஎ காந்தாரநாடு எரு சபாபதி 
இலக்கணம் உக காப்பியப்பாடம் சஎ சரக்குமூட்டை 
இலக்கியம் உக காம்போசநாடு எரு , அ சரபம் 
இளைசைமாறர் 

காயாமரம் கசு சிஞ்சுமாரமென்னுந் 
இறையனார் 

கக , எஉ 

தெய்வம் - 
உடைவாள் 

காளான் 

கஎ சித்தீசர் 
உப்பு 

உசு கிண்கிணிக்கால் ,சுஉ , எசு சிவகாமசுந்தரியம் 
உலோகங்களைப்பற்றா கிண்கிணித்தாட்சிங்கா 
சிட்டு ஒற்றுமைப் தனசிந்தாமணி கஅ சிவஞானபோதம் 
படுத்தல் 

ருங சிவதத்தன் 

எங , எசு 
உலோகாயதன் சஎ கீற்றுச்சந்தனம் கரு சிவபுராணம் 
எயினச்சாதி உஎ தட்டிகாசன 

னம் ச சிவபெருமான் வலைவீசி 
எருமை கஅ , உ 0 குடகநாடு 
எழுத்தாணி சுஎ குண்டசண்டர் சுஎ , எக சிவல்வென்றி 
ஏகபாதஉருத்திரர் சரு குண்டர் 

சுஅ சிவாகமபாடம் 
ஏரண்டபுரம் உங. குண்டையூர்க்கிழவர் , சின்னப்பூ 
ஏழிலைம்பாலைமரம் நிஉ 
ஏறுதழுவல் கசு குண்டோதரன் கக சுக்கிரனைவை 

வைரவர்விழு 
ஐந்து மலம் உங குதிரைகள் 

கூச , எக 

கூஅ , சுஎ 
ஐயனார் சந்நிதி கச குதிரைவென்றி சுத்ததத்துவங்கள் ருக 
ஒட்டகங்கள் எக குயில் 

ருங சுத்தமத்தளமுதலிய 
கங்கணம் 

சுஎ குராமரம் உ அ , ருஉ 
கங்காகுலம் சச குருட்டரிப்பான் சரு சுத்தமாயை 
கங்காநதி எங குருந்தமரம் 

சுதன்மை 


o காவிரி 


சுகூ 


மை 


உ O / கிளி 


உஎ 


சீதை 


21 


உஎ 


ங்கியது 


க 


நக 


தியாகராசலீலையின் விஷய சூசிகை . 


ககக 


பக்கம் . 


கங 


2 சு 


சூதமுனிவர் 


நங 


எச 


உக 


ருசு 


ச 


கூ .2 


சு 


கர் 


2 


சுசி , 


எக 


நங 


சுக 


பக்கம் . 

பக்கம் . 
சுந்தரமூர்த்திநாயனார் , தியாகராசருடைய அர தினை 

கா , உசு , ஙச , ங. அ ண்மனையினிடம் சுங தீக்ஷை செய்வித்தல் சஎ 
சுறாக்கொம்பின் பூசை , தியாகராசரின் நந்தி ரு 0 துர்க்கை 

2 அ 
தியாகராசருடையவல துரும்பைக்கொண்டு 
த்திருவடி 

வலியை யளந்தது அ 
செங்கழுநீர்ப்பூ ந , சுசு திரிபுண்டரம் சுரு துளுவநாடு 
செங்கோல் காஎ திரியம்பகமந்திரம் சுக துன்னூசி 
செந்தாமரைநாறிய திரு திரியம்பகயாகம் சாகூ தூவாயர் 

ஙக திருக்கழுக்குன்றம் உஅ தேர்கள் கூரு , எ O 
செவ்வந்தித்தோடு கூ திருக்கோயில் சக தேர்வென்றி 
செவிப்பூ சுசு திருக்கோயில் முதலிய 

தேவ தீர்த்தம் கூஉ , 
சேரமான் பெருமாணா 

னஜவைந்து வேலியெ தேவாசிரயம்எ , சக, நக 
யனார் கூச , அசு 

ன்பது 

உரு தேவாரஇனிமை 
சேவென்றி 

சசு திருக்கோயிலிலுள்ள ப தொண்டைநாடு ரு அ 
சைவசாஸ்திரம் 

ற்பல ஆலயங்கள் 10 நக்கீரர் 
சைவம் உக திருஞானசம்பந்தர் நகரமண்டனம் 

अभ 
சோபாவதி சு 0 , சுஅ திருடரியல்பு அஉ நடுக்கந் தீர்த்தவிநாய 
சோமாக்கந்தர் ங , சுகூ திருநந்திதேவர் ரு , சுச , 
சோழநாடு 

நந்தவனங்கள் 
சோழவிநாயகர் உ திருநாவுக்கரசர் , சு , கச ந ரசிங்கச்சோழன் சு o 
தகர்வென்றி சசு திருப்பனந்தாட்சிவலி 

நரசிங்கம் 
தண்டியடிகணாயனார்வி ங்கப் பெருமான் உஉ நவந்தருபேதம் 
ழிபெற்றது ருசு திருப்புகலூர் 

நவரத்நஹாரம் 
தண்ணீர்ப்பந்தர்கள் சக திருப்பெருந்துறை நளன் பூசித்தது 

ககா திருமணிமுத்தாறு கூஉ நாகபிலத்தை இந்தி 
தலைச்சாத்து சுகூ திருவாதவூரடிகள் 

ரன் அடைத்தது நச 
தவக்குறை சுக திருவாரூர் கூ0 , ஙக நாவாய்கள் 
தக்ஷிணாமூர்த்தி ரு திருவாரூர் பிரணவஸ்த நிட்களசத்தி 
தாம்பிரபன்னிக்க, 

லம் 

» 0 நிட்களசிவம் 
தாலிபெருகிற்றென் திருவாரூர் பூமிதேவி நிடதநாடு 

யின் இதயகமலம் சுகூ நிலைத்தேர் 
திணை மயக்கம் உஅ திருவாரூர் விராட்புரு நிறைசெல்வத்திருவா 
தியாகராசர்கோயிலிற் ஷன் மூலாதாரம் , ரூர் 
சாளரங்கள் 

கூ 0 நீதிகு தூகலன் , சுசு , 
தியாகராசர் திருவிளை திருவாரூர்வீதி 
யாடல் முந்நூற்றறு திருவாரூர்த்தெய் 
பதென்பது 

வம் 

ஙக நெய்தல் நிலம் சண் 
தியாகராசர்துதி , ங , சுஉ திருவாவடுதுறை அம் டைக்குரித்து 
தியாகராசர்வசந்தமண் பலவாணமுனிவர் எ நெல்லி 

2 
டபம் 

சச திருவாவடுதுறைப்பஞ் / நைமிசமுனிவர்கள் நிங 
தியாகராசர்விமானம் , சாக்கரதேசிகர் எ பங்குனித்திருநாள் 
ரு o 

திருவிரிஞ்சைச் சிவலி பசலைக்கொடி சஅ 
தியாகராசருடைய அர 

ங்கப்பெருமான் உச பசுக்கள் 
சக்கோலம் சுரு திருவீழிமிழலை உகூ பஞ்சபூதத்தினிறம் சரு 


20 


சுசு 


தயிர் 


சு 


உசு 


எங் 


2 


எரு 


சக 


உ , எ , 


ரு o 


எ 2 


எக , எசு 
நுணலை 


உச 


ரு எ 


உசு 


கஎ , 


ககஉ 


தியாகராசலீலையின் விஷய சூசிகை . 


சகூ , 


சுசு 


உங 


கசு 


சுஎ 


மக 


சுஎ 


ச 


பழவகைகள் 


சுஎ 


கங 


சுசு 


எச வாகை 


உஅ 


20 


கல 


பக்கம் . பக்கம் . 

பக்கம் . 
பஞ்சாக்ஷரஜபம் நச பூங்கோயில் ருகூ முத்துமாலை 
படைச்சால் உக பூணூல் 

காசு மும்மலம் 
பந்தும்பாவையும் சஉ பூமிபொன்னிறம் எரு முயலின் தன்மை 
பரத்தையர் வீதி சஉ பூவைவென்றி சசு முருகக்கடவுள் 
பரதர் உசுபொரி 

கசு மேகலை 
பரவையுண்மண்டளி, 

பொற்கவசம் 

காசு மேழி 
கரதோரணம் சு 0 மேஷராசி 

ஙஅ 
பராசத்தி தவம் கூ மங்கலமென்னுமூர் கசு மோதிரம் 
பராபரைமமந்திரம் சுகூ மடைப்புலவர் சங யானைகள் 

ஙச , எ 0 
பராபரையந்திரம் காக மதக்கொள்கைகள் யானைவென்றி 
பல்லவநாடு எரு மதில் 

சஉ யோகபீடம் 
பலராமர் 

கஅ மதின் மேல் இடபம் சகூ வசந்தம் 
பலாச்சுளை 

மதுரை அசு வஞ்சிநகரம் 

அஅ 
கூசு மந்திகள் 

கூஉ வயிரக்கச்சை 
பற்றாசு 20 மயில் 

என்மீகநாதர் 
பனைகள் 

உகா மருதவளம் கஎ வாகுவலயம் 
பாஞ்சாலநாடு எரு மலைநாடு 
பாண்டியன் நச மலைநெல் 

வாணாசுரன் 
பாண்டிநாடு எச , அசு மழைவளம் 

வாத்தியங்கள் 

எ O 
பாணபத்திரர் சச மறக்கருணை 

வாத்ராவிவிநாயகர் , க , 
பாதிரி உஅ மறையவர்வீதி 

ரு , ருகூ 
பார்வைமிருகம் கச மனுநீதிகண்டசோழர் , வாய்க்கால்கள் 
பாலாறு 

விசிறி 
பாலைவளம் 

மனுவரசன் 

சக விட்டவாயில் விநாயகர் , க 
பிரகிருதிமாயை 

மனைக்கிணறு 

கஅ விடைக்கொடி 
பிரணவப்பொருள் 

மாணாக்கர் உஉ விளாக்கோலுதல் 
பிரையிடுதல் மாணிக்கமகுடம் விளாமரம் 

ரு உ 
பிள்ளையில்லாமை க மாணிக்கவாசகர் ஊமை வீதிவிடங்கர் 
புத்தியென்றல் 

யைப் பேசுவித்தது வீதிவிடங்கர் பவனி , 
புத்திரன் 

முதலியன 

உச வீரகிண்கிணிக்கால் , 
ருஎ மாதுளைமரம் ருஉ எஉ , எச , 
புலி சுக மாம்பழம் 

ருஉ வீரர்கள் 
புலிநகக்கொன்றை கக மாலைக்குரிய ஐங்குற் வெண்ணெய் 
புற்றிடங்கொண்ட றங்கள் 

அ வேட்டை 
வர் 

மாற்றுரைத்த விநாய வேம்பு 

உசி 
புற்றிடங்கொண்டவர் 

கர் 

உ வேய்ங்குழல் 
விமானம் ரு0 மான் 

கசு வேளாளர் வீதி 
புற்றிலெழுந்தசோதி , மிளகுகொடி கங வைகரிமுதலியன உஉ 

வைசயந்தம் 
புறப்பற்று உங | மீன்கள் 

வைசியர் வீதி 
புறவிடை அக முசுகுந்தசக்கரவர்த்தி சுவையைநதி 
ஆங்கூடை ங ங முத்துக்குண்டலம் சாசு வைரவக்கடவுள் 


சசு 


உஉ 


எங 


க 


எ 2 


27 


22 


நாஅ 


உக 


சுசு 


கூக 


புராணங்கள் 


எசு 


நசு , 


எக 


சும் 


ருசு , 


ச2 


மீசை 


சஉ , ருஉ 


நக 


